ஸ்ரீ 


கம்பன்‌: ஆராய்ச்சிப்‌ பதிப்பு 


கம்பன்‌ கழகத்‌ தலைமைப்‌ பதிப்பாசிரியர்‌ 
எஸ்‌, வையாபுரிப்‌ பிள்ளை, பி, ஏ., பி, எல்‌, 
சென்னை ஸர்வ கலாசாலை 
தமிழ்‌ லெக்ஸிகன்‌ பதிப்பாசிரியர்‌ 1926 - 1936 
தமிழாராய்ச்சித்‌ துறைத்‌ தலைவர்‌ 1906 - 1946 


கம்பன்‌ கழகம்‌ காரைக்குடி 


1950 


முன்‌ துரை 


இம்பர்‌ அமுதென்‌ றிராமா யணமனித்த 
கம்பன்‌ கழவீணையே காப்பு, 


சொல்லினால்‌ இயன்ற திருக்கோயில்களும்‌, கல்லினால்‌ 
இயன்ற இருக்கோமில்களும்‌ ஒன்றோடொன்று அடிக்கடி 
உவமிக்கப்படுகின்றன, இதற்கு ஒரு கரரணம்‌ உண்டு. 
கவிஞன்‌ ஓரளவு ற்பியரய்‌ அமைகிறான. அவ்வாறே 
சிற்பியும்‌ ஓரளவு கவிஞனாய்‌ விடுகிறான்‌, சிற்பி கவிஞனான 
தற்குத்‌ தாஜ்மஹால்‌ என்ற காதல்‌ - மாளிகையை உதா 
ரணமாகக்‌ கூறலாம்‌, கவிஞன்‌ சிற்பியானதற்குக்‌ 
கம்பளது பெருங்காப்பியதீைதை உதாரணமாகக்‌ கொள்ள 
லாம்‌. இக்‌ காவியத்தின்‌ பல உறுப்புக்களும்‌ தனித்‌ 
தனியே அழகு வாய்க்தன. ஒன்றோடொன்று பொருத்த 
முற்றல்‌, முழுவதும்‌ சோந்து ஒருமை எ ன்ற 
உணர்ச்சியை நம்மனத்துள்‌ தோன்றச்‌ செய்வன, கலை 
பற்றிய அளவில்‌ ஒன்ன என்னும்‌ ர்ச்சியே மிகுந்து 
நிற்கிறது. சிற்றுறுப்புக்களும்‌; உறுப்புக்களுக்கும்‌, 
பொருத்தமாக இருத்தலோடு ஒருமை உணர்ச௫க்குப்‌ 
பயன்படுகின்ற. இக்காரணங்களாலேயே பாரதி, 


வல்லவன்‌ ஆக்கிய சித்திரம்‌ போலும்‌ 
வண்மைக்‌ கவிஞர்‌ சனவினைப்‌ போலும்‌ 
, நல்ல தொழில்‌ உணர்ந்‌ தார்செயல்‌ என்றே 
நாடு முழுதும்‌ புகழ்ச்சிகள்‌ கூறக்‌ 
கல்லையும்‌ மண்ணையும்‌ பொன்னையும்‌ சேர்த்துக்‌ 
காமர்‌ மணிகள்‌ சிலசில கோத்துச்‌ 
சொல்லை இசைத்துப்‌ பிறர்செயு மாறே 
௬த்தர மாமொரு காப்பியம்‌ செய்தார்‌ 
என்று பாடியுள்ளார்‌. 
இவ்‌ உவமரனத்திற்கு ஆதாரமான ஒற்றுமை 
வேறொரு விஷயத்திலும்‌ காணப்படுகிறது. நமது மூதா 
தையரது பக்‌ இயையும்‌, சிற்பத்‌ இறத்தையும்‌ விளக்கி 
நின்ற இத்‌ இருக்கோயில்களை காம்‌ இன்று பாழடைய 


2 


விட்டு வருகிறோம்‌. இவைகள்‌ ஜீர்ணமாய்‌ அழிவுபட 
நிற்கும்‌ நிலையை நாம்‌ சிறிதும்‌ உணர்ச்சியற்றுப்‌ பாத்து 
நிற்கிறோம்‌. இந்த ஜீர்ணநிலையையே கம்பன்‌ து இலக்கியக்‌ 
இருக்கோயிலும்‌ அடைந்துள்ளது. ஒரு சிறு வேறுபாடு 
உண்டு. நாட்டுப்‌ புறங்களிலே உளள மக்கள்‌ தங்கள்‌ 
ஊர்களையும்‌ கோயில்களையும்‌ பாழடைய விட்டு, நகர 
வாசிகளாய்‌, பட்டணவாசிகளாய்‌, வெளியேறிச்‌ செல்கின்‌ 
றனர்‌. இதனால்‌ கோயில்களிற்‌ சிறப்புடன்‌ போற்றப்பட்டு 
வாழ்ந்த தெய்வங்களும்‌ மக்களில்லா ஊரில்‌ வாழ மாட்‌ 
டோம்‌ என்று, அருள்‌ விளக்கமின்றி மறைந்து வருகின்‌ 
றன... ஆனால்‌, கம்பனது காவியத்‌ இருக்கோயிலில்‌ 
வாழ்ந்த கவி தத்‌ தெய்வமோ எனின்‌, தனது பண்டைக்‌ 
தெய்விக ஒளியோடு இன்றும்‌ சிறந்து விளங்குகிறது; 
மறைந்து விடவில்லை. 

நகரங்களிலும்‌, நாட்டுப்புறங்களிலும்‌ உள்ள இருக 
கோயில்களைப்‌ பழுது பார்த்துப்‌ பரிபாலிப்ப தற்கும்‌, 
கோயில்‌ சார்பாக நிகழும்‌ பணிகள்‌ பலவும்‌ முட்டின்றி 
நடைபெறுவதற்கும்‌, அறநிலையப்‌ பாதுகாப்பு மனறம்‌ 
நிறுவப்பட்டுள்ளது. முற்காலத்தில்‌ கோயில திகாரிகள்‌ 
ஆற்றிவம்‌த பணிகளுள்‌ இலக்கியம்‌ முதலிய கல்வித 
துறைகளைப்‌ பேணிப்‌ போற்றுதலும ஒன்றாம்‌. இம்‌ மர 
பினைப்‌ பின்பற்றி, அறநிலையப்‌ பாதுகாப்புத்‌ தலைவர்‌ 
அவர்களே இன்று நாம்‌ ஆற்றக்‌ கருதும்‌ இலக்யெகு 
இருப்பணிக்‌ தொடக்கத்திற்கும்‌ தலைமை தாங்குவது 
பெரிதும்‌ பொருத்‌ தமாம. 

ஆனால்‌, கோயில்‌ பழுது பார்க்கப்பட வேண்டும்‌ 
என்று அவர்களிடம்‌ தெரிவித்தால்‌ எவ்வகையான குற்‌ 
றங்‌ குறைகள்‌ உள்ளன என்று கேட்பார்கள்‌ அல்லவா? 
“எத்தனையோ பதிப்புக்கள்‌ வெளிவந்துள்ளனவே/ 
வேறொரு புதிய பதிப்பு எதற்கு?” என்ற கேள்வியைப்‌ பல 
அறிஞர்களும்‌ கேட்டு வருகிறார்கள்‌. இக்‌ கேள்வியையும்‌ 
இவர்களிடம்‌ எ.இர்பார்க்கலா மல்லவா ? இக்‌ கேள்வி 
களுக்கு விடை யிறுக்கு முசுத்தாற்‌ சில சொல்லி, எவ்‌ 
வாறு பணியாற்ற வேண்டும்‌ என்பதனையும்‌ விவரிக்க 
எண்ணுகிறேன்‌. 

x 


கம்பன்‌ உலக மகாகளிகளுள்‌ ஒருவன்‌ என்று கருதத்‌ 
தக்கவன்‌, அவன்‌ இயற்றிய இராமாவதாரம்‌ வால்மீ5 
முனிவரின்‌ இராமாயண ததோடு ஒதீத பெருமையுடை 
யது. ' பல இடங்களில்‌ அர௱முனிவரை விடச்‌ சிறந்த 
கவித்‌ துவா கம்பனிடததில்‌ காணப்படுகிறதுர்‌ இவன து 
அரிய பேரிலக்கியத்திற்கு இன்‌ அவரை சிறந்த பதிட 
பில்லாதது மிச மிக வருந்தத்‌ தக்கதாகும்‌, 

இப்‌ பெருங்கவிஞன்‌ இயற்றிய ஆறு காண்டங்களுள்‌ 
சுன்னாகம்‌ குமாரசுவாமிப்‌ பிளளையும, இ. த. கனகளர்‌ 
தீரம்‌ பிள்ளையும்‌ பதிப்பித்த பாலகாண்டம ஒன்றே 
சுச்தப்‌ பதிடபாக வெளிவரக்‌ இருகிறது. ஆலை, இதுவும்‌ 
ஆராய்சசிப பதிப்பன்று பிரஇஃளிலுளள பாடங்களை 
ஆராயர்‌ து, இன்னது தான உண்மைப்பாடம்‌ எனறு 
வரையறுத்து, ஆசாய்ச்சியாளருககுப்‌ பயன்படும்‌ படியா 
கப்‌. பாடபேதங்கள முதலியவற்றைத்‌ கருவ தில்‌ 
இப்பதிப்பு, சிறிதும்‌ முயற்சி எடுத்துச்‌ கொளளவில்லை. 
செவ்விய முறையைப்‌ பின்பற்றிய ஆராய்ச்சிப்‌ பதிப்பு 
இனித்‌ தான்‌ வெளிவர வேண்டும்‌. இதுவரை வெளிவமந்‌ 
துள்ள பஇப்புக்களெல்லாம்‌ பல அம்சங்களில்‌ குறை 
பாடு உடையன. உதாரணமாக, சென்னைக்‌ கலாகேேத்‌ 
திரத்தினின்று சமீபத்தில்‌ வெளியிடப்பெற்ற பால 
காண்டப்‌ பகுதியைச்‌ சொல்லலாம்‌. இத காலஞ்சென்ற 
டாக்டர்‌ உ. வே, சாமிநாதையர்‌ எழுதி வைத்திருந்த 
குறிப்புக்களையும்‌, அவர்கள்‌ தொகுத்து வைத்துளள 


4 


ஏட்டுப்‌ பிரதிகளையும்‌ உதஷியாகக்‌ கொண்டு பதிப்பிக்கப்‌ 
பெற்ஜீதாகச சொல்லப்படுகிறது. இந்தப்‌ பதிப்பில்‌, 
தொடக்கத்திலேயே, தனியன்‌ எனற பகுதியில்‌ சேர்க்கப்‌ 
பட வேண்டிய பல செய்யுட்கள்‌ கம்பன்‌ இயற்றிய பாயி 
ரத்திள்ளனவாக அமைத்துப்‌ பதிப்பிக்கப்பட்டிருக 
இன்றன. உதாரணமாக, 


தந நீண்ட தயரதன்‌ தான்தரும்‌ 
இடுக வேழத்‌ திராகவன்‌ தன்சுதை 
திருகை வேலைத்‌ தரைமிசைச்‌ செப்பிடக்‌ 
குருகை நாதன்‌ குரைகழல்‌ காப்பதே 


என்ற செய்யுள்‌ பாயிரத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 
நான பரிசோதித்த 23 ஏட்டுப்‌ பிரதிகளில்‌ ஒன்றிலே 
னும்‌ இச்செய்யுள்‌ தனியனிற்‌ கூடக்‌ காணப்பெறவில்லை, 
மழவை மகாலிங்கையர்‌ ௫. பி, 1845-ல்‌ வெளியிட்ட பால 
காண்டப்‌ பகுதியிலும்‌, காஞ்சீபுரம்‌ சபாபதி முதலியார்‌, 
கோமளபுரம்‌ இராஜகோபாலப்‌ பிள்ளா இவ்விருவரது 
உதவியையும்‌ பெற்று, இருஷ்ணசுவாமி முதலியார்‌ 
இ. பி. 1861-ல்‌ வெளியிட்ட பாலகாண்ட உரைப்பதிப்‌ 
பிலும்‌ இச்‌ செய்யுள காணப்பெறவில்லை. எனவே, 
ஏட்டுப்‌ பிரதிகள்‌ பலவற்றிலும்‌ - அனைத்திலும்‌ என்று 
கூடச்‌ சொல்லலாம்‌ - முகன்‌ முதல்‌ வெளிவந்த அச்சுப்‌ 
பிரதிகள்‌ பலவற்றிலும்‌ காணப்பெரறு;த இந்தச்‌ செய்யுள்‌ 
சமீபகாலத்தில்‌ அச்சியற்றியவர்களோ பிறரோ எழுதிச்‌ 
சோத்தது என்றே துணியத்தக்கது, இவ்வளவு பிற்‌ 
காலக்ததாகிய செய்யுள்கூடப்‌ பாயிரத்தில்‌ கமபன்‌ 
பாடியதாகக்‌ கொடுக்கப்பெற்றிருப்பது மிகவும்‌ வியப்‌ 
பிற்கிடமாயுள்ளது. தமிழ்‌ நூற்ப இப்பாசிரியர்களுள்‌ தலை 
சிறந்தவராகிய டாக்டர்‌ கரமிநரை தயரவர்கள்‌ பெயர்ஞ்‌ 
தொடர்பு கொண்டு இம்‌ திப்பு வெளிவக்‌இருப்பது 
தமிழ்மக்கள்‌ அனைவருக்கும்‌ மிக்க வருத்தத்‌ைத உண்டு 
பண்ண தீதக்கதாம்‌. ஆனால்‌ ஒன்று; பதிப்பாசிரியரைக்‌ 
குறைகூஅவ,தாகக்‌ கருதக்கூடாது. ஒருவரே தனிப்பட 
செய்யக்கூடிய காரியமன்று, வித்வான ம, வே. துரைசாமி 
அய்யர்‌, விதவரன்‌ கி.வா. ஜகந்காதன்‌ போன்றவர்கள து 
உ தவி கிடைத்‌ திரும்‌ கால்‌ நலமாயிருக்கும்‌. இவ்வகையான 


5 


பதிப்பு நல்ல பதிப்பு என்இ வரிசையில்‌ வைத்து எண்‌ 
ணகத்தக்க தாகுமா? 
குனியன்களுள்‌ வேறோரு செய்யுள்‌ கர்பராமாயண த 
இன்‌ காலத்தைக்‌ குறித்துவருதல்‌ அனைவரும்‌ அதிக்‌ 
தது, அத வருமாறு: 
எண்ணிய சகாத்தம்‌ எண்ணூர்‌ நேழின்மேல்‌ 
சடையன்‌ வாழ்வு 
நண்ணிய வெண்ணெய்‌ நல்லூர்‌ தன்னிலே 
கம்ப நாடன்‌ 
பண்ணிய இராம காதை பங்குனி 
உத்த ரத்தில்‌ 
கண்ணிய அரங்கர்‌ முன்னே கனீயரங்‌ 
கேற்றி னானே, 
இச்செய்யுள்‌ குறிக்கும்‌ காலம்‌ உண்மையாதல்‌ சாலாது 
என்பது தமிழிலக்யெ சரிதம்‌ உணர்ந்தார்‌ அனைவால்‌ 
கும்‌ உடன பாடாம. இதனை ஏட்டுப்‌ பிர திகள்‌ கொண்டு 
ஆராய்ம்‌ த துணியவேண்டுவது மிக அவசியமாம்‌. இச 
செய்யுளின்‌ பழமையும்‌ நாம்‌ ஊனறி ஆராயத்தக்கது. 
கொல்லம்‌ 7538 - ம்‌ ஆண்டில்‌, அதாவது இ. பி, 1678-ல்‌ 
எழுதப்பெற்ற ஓர்‌ பழைய ஏட்டுப்பிர தியில்‌ இச்செய்யுள்‌ 
காணப்பெற வில்லை. இக்காலத்திற்கு முந்திய எட்டுப்‌ 
பிரதிகளில்‌ இச செய்யுள்‌ காணப்படுகின்ற தா எனறு 
நோக்கி உண்மையைத்‌ தெளிவித்தல்‌ பதிபபாசிரியா கட 
னாகும்‌. இது தமிழ்‌ நாட்டிலும்‌ ஈழம முதலிய பிறநாடுகளி 
லும்‌ கிடைக்கும பிரதிகள்‌ அனை தனையும்‌ ஒப்பு கோக்க 
கெளிவிக்கப்‌ படவேண்டிய ஒரு விஷயமுமாகும்‌. எக்‌ 
காலத்தில்‌ எந்தப்‌ பிரேதச த்துப்‌ பிரதியில்‌ இது முதல்‌ 
முதற்‌ சேர்க்கப்பட்டது என்பதை ஆராய்தல்‌ அவசிய 
மாகும்‌. இவவகைப்பட்ட பல ஆராய்ச்சிகளுடன ச டிப 
பதிப்பு, கம்பன்‌ கண்ட தமிழுலகை நமக்கு உணாத்தி, 
அங்கே விளங்கிய மொழிகிலை, இலக்யெநிலை, சமுதாய 
நிலை, அரசியல்நிலை முதலியவற்றை நாம்‌ தெரிக்துகொள்‌ 
வதற்கு இன்றியமையா த ஒரு கருவியல்லவா ? 
பிறிதொரு தனியன்‌ காண்டம்‌, படலம்‌, செய்யுள்‌ 
முதலியவற்றின்‌ அளவை ௩மக்குத்‌ தெரிவிக்கிறது. ௮து 
வருமாறு: 


6 


கரைபொரு காண்ட மழு; 
கதைகளா யிரத்தெண்‌ ஹூறு 
உரைதரு விருத்தம்‌ பன்னீ 
ராயிரத்‌ தொருபத்‌ தாறு; 
பரவமர்‌ பத்து நாலு; 
படலநூற்‌ நிருபத்‌ தெட்டு?. 
வரமுறு கம்பன்‌ சொன்ன 
வண்ணமும்‌ எண்பத்‌ தேழே, 


எண்பற்றிய அளவில்‌ இச்செய்யுளிற்‌ காணும்‌ பாட 
பேதங்கள்‌ ஒருபுறமிருக்க, படலஙகளின்‌ அளவும்‌ எண்‌ 
ணும்‌ அச்சுப்பிர இகளிலும்‌ ஏட்டுப்பிர திகளிலும்‌ வேறு 
பட்டுக்‌ காணப்படுகின்றன. உதாரணமாக, சுன்னாகம 
குமாரசுவாமிப்‌ பிள்ளை பதிப்பில்‌, பாலகாண்டத.இல்‌ 
பாயிரம்‌ நிக்கி 22 படலங்கள்‌ உள்ளன. ஆழ்வார்‌ 
இருஈகரி. பதிப்பு ஒன்றில்‌ பாயிரம்‌ க்க 30 படலங்கள்‌ 
உள்ளன. இவற்றுள்‌ கமபன்‌ வகுத்த படலங்கள்‌ இத்‌ 
தனை என்று துணியப்படவேண்டும்‌. இவ்வகை ஆராய்ச 
சியிலும்‌ மிகப்பழைய ஏட்டுப்பிர திகளையும்‌, மிகப்பழைய 
பதிப்புக்கையும்‌ நாம்‌ ஒப்புநோக்கு, எவ்வாறு படல 
வேறுபாடு முதலியன நேர்ந்தன என்று விசாரணை 
செய்து வரையறுக்க வேண்டுவது கமபனைக்‌ கற்கும்‌ 
அநிஞர்குழாம்‌ மேற்கொள்ள வேண்டுவதாகும்‌. எனது 
நண்பா பெரியன்‌ வெ. நா. ஸ்ரீநிவாஸையங்கார்‌ தமது 
பாலகாண்டப்‌ பதிப்பில்‌ இராமாயணக்‌ திருவிருத்தங்‌ 
களை எண்ணிக்‌ கணக்கிட்டுக்‌ கந்துள்ளனர்‌. இரசமா 
யணப்‌ பதிப்பாளர்கள்‌: இங்ஙனமே படலம்‌ முதலிய 
பிற பொருள்கள்‌ பற்றியும்‌ ஆராய்ந்து முடிவுசெய்யக்‌ 
கடமைப்பட்டுள்ளார்கள்‌. இங்கனம்‌ முடிவுசெய்த பதிப்பு 
வெளிவரவேண்டுவதும்‌ அத்தியாவசிய மல்லவா? 


படலத்தின்‌ பெயர்கூடப்‌ பிழையாகப்‌ பதிப்பிக்கப்‌ 
பட்டு வந்துள்ளது. உதாரணம்‌ அயோத்தியா காண்‌ 
டத்தில்‌ பளளியடைப்‌ படலம்‌ என்னு காணுவது, பள்ளி 
படைப்‌ படலம்‌ என்று இரு த தல்வேண்டும்‌. பள்ளி 
படுத்தல்‌ என்பது ஈமததில்‌ ஏற்றிப்‌ பிரேத ஸம்ஸ்காரம்‌ 
செய்வதற்கு வழங்கிய ஒரு மரபுத்தொடர்‌. பள்ளி 


7 


படுத்தார்களே £ என்பது இக்‌. தாமணி (292). படலப்‌ 
பெயர்களைச்‌ சரியாகத்‌ தராதது பெரிய குறைபாடு 
அல்லவா?! i 
மேற்குறித்த செய்யுட்கள்‌ மூன்றும்‌ தனியனாக 
உள்ளவை. நூலகத்திலே வரும்‌ செய்யுட்களில்‌ சில 
கம்பன்‌ இயற்றியவைதாமா எனபது ஆரசயச்சிக்கு 
இடமா யுள்ளது, உதாரணமாக, 
ஆச லம்புரி ஐம்பொறி வாளியும்‌ 
காச லம்பு முலையவர்‌ கண்ணெனும்‌ 
பூச லம்பும்‌ நெறியின்‌ புறம்செலாக்‌ 
கோச லம்புனை யாற்றணி கூறுவாம்‌ 
என்ற செய்யுளை எடுத்துக்கொள்வோம்‌. இச்செய்யுளின்‌ 
ஈற்றடி பல பிரதிகளில்‌, 
கோச லம்புனை நாட்டணி கூறுவாம்‌ 
என்று எழுதப்‌ பெற்றுப்‌ பின்னர்‌, 
கோச லம்புனை யாற்றணி கூறுவாம்‌ 
எனத்‌ இருத்தப்பட்டுள்ளது. ஆகவே, இது நரட்டணி 
யைக்‌ கூறுவதற்கு என முதலில்‌ சேர்க்கப்‌ பெற்றதாதல்‌ 
வேண்டும்‌. இக்‌ கருத்துற்கேற்க, ஒரு பிரதியில்‌ இச்‌ 
செய்யுள்‌ ஆற்றுப்படலத்தின்‌ இறுதியில்‌, நாட்டுப்‌ 
படலத்தின்‌ முன்பாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து 
வரும்‌ செய்யுள்‌ வருமாறு: 
வாங்கரும்‌ பாதம்‌ நான்கும்‌ 
வகுத்தவசன்‌ மீக யென்பான்‌ 
தீங்கவி செவிகள்‌ ஆரத்‌ 
தேவரும்‌ பருகச்‌ செய்தான்‌; 
ஆங்கவன்‌ புகழ்ந்த நாட்டை 
அன்பெனும்‌ நறவம்‌ மாந்தி; 
மூங்கையான்‌ பேச அுற்றான்‌ 
என்ன, யான்‌ மொழிய லுற்றேன்‌. 
இங்கனம்‌ நாட்டணி கூறுவதாக வரும்‌ செய்யுட்கள்‌ 


இரண்டு அடுத்தடுத்து வருவதனை கோக்கி முதற்‌ 


8 


செய்யுளை (யாற்றணி'' சீனத்‌ திருத்தி அற்றுப்படல கீ 
இன்‌ தொடக்கத்தில்‌ வைத்து வீட்டனர எனக்கருத 
இடமுண்டு. அன்றியும்‌ இசசெய்யுள்‌, பினவரும்‌ வாங்‌ 
கரும்‌' என்ற செய்யுளை நோக்காது இடைச செருகலாகப்‌ 
புகுத்தபபட்ட செய்யுள்‌ என்றும நாம்‌ துணியலாம்‌. 
இத்‌ துணிபு எவ்வாறாயினும்‌, இச செய்யுளைப்பற்றி 
ஆசாய்சசி செய்வது பதிப்பாசிரியர்‌ கடமையாகும்‌. 
இங்கனமாகத்‌ தனிப்பட்ட செய்யுட்களைப்‌ பிர இகளின்‌ 
உதவிகொண்டும்‌ கருத்தின்‌ அமைதி கொண்டும்‌ 
ஆராய்ந்து, கொள்ள வேண்டுவ வற்றைக்‌ கொண்டு, 
தள்ள வேண்டுவனவற்றைத்‌ தள்ளிப்‌ பதிப்பிடுதல்‌ 
இராமாயண உணர்சசிக்கு மிக அவயெ மல்லவா? 
இங்ஙனம்‌ செய்யாகது ஒரு குறைபாடு அல்லவா? 


தனிச செய்யுட்கள்‌ இவ்வாறாக, சில உட்கதைப்‌ 
பகுதிகளும்‌ பெரிதும்‌ ஐய த திற்கு இடமாயுள்ளன, உதா 
ரணமாக: 

ஏகி மன்னனைக்‌ கண்டெதிர்‌ கொண்டவன்‌ 

ஓகை யோடு மினிதுகொண்‌ டுய்த்திடமப்‌ 

போக பூமியிற்‌ பொன்னக ரன்னதோர்‌ 

மாக மாடத்‌ தனையவர்‌ வைகினார்‌ 
எனவரும்‌ மீதிலைக காட்சிப்‌ படலம்‌ 63-ம்‌ செய்யுளுக்குப்‌ 
பின்‌, 

முனியும்‌ தம்பியும்‌ மொய்ம்முறை யால்தமக்கு 

இனிய பள்ளிகள்‌ எய்திய பின்‌ இருட்‌ 

கணியும்‌ போல்பவன்‌ கங்குலும்‌ திங்களும்‌ 

தனியும்‌ தானும்‌அத்‌ தையலும்‌ ஆயினான்‌ (139) 
என்பது வரையுள்ள 56 செய்யுட்கள்‌ ஒரு பழம்‌ பிர இயில்‌ 
இல்லை, விடுபட்ட பகுதியில்‌ விசுவாமித்திரர்‌ வரலார 
றைக கெளதம புததிரரான சதானந்தர்‌ கூறுகின்றார்‌. 
குறிக த எட்டுப்‌ பிரதி திருவிதாங்கூர்‌ அரண்மனை நூல்‌ 
நிலயத்தில்‌ உள்ளது; இப்பொழுது தமிழ்‌ வழக்காநற்‌ 
திருக்கும்‌அம்பலப்புழை அரண்மனை யினின்‌ றும்‌ கொண்டு 
வரப்‌ பெற்றது, மிகமிகப்‌ பழைய பிர தியாகும்‌. இப்பிரதி 
யில்‌ மேலைச்‌ செய்யுட்கள்‌ காணாமையால்‌ கம்பன்‌ இயற்றிய 


9 


மூலத்தில்‌, 'இப்‌ பகுதி உள்ளதோ என்பது பெரிதும்‌ 
ஜயுறத்தக்கதே. பாட்டுக்களீம்‌ சுவை குன்றியுள்ளன 
என்பைத நாம்‌ மறக்கலாகாது. இப்பகுதியை நீக்கி 
விட்டால்‌ செய்யுட்‌ பொருளும இனிதாகத்‌ தொடர்ந்து 
செல்லுகின்றது என்பதையும்‌ நாம்‌ மனங்கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. விசுவாமித்திரர்‌ தவஞ்செய்த வரலாறு வால்‌ 
மீச இராமாயணத்தில்‌ தரப்பட்டிருக்கவும்‌, கம்ப ராமா 
யணத்தில்‌ அது காணப்பெறுகு குறையை நோக்கிப்‌ 
பிற்காலத்துப்‌ புலவர்‌ ஒருவரால்‌ இப்பகுதி இடையில்‌ 
செருகப்பட்டது எனத்‌ துணிதல்‌ தகும்‌. எங்கன 
மாயினும்‌, பல பிரதேேசங்களிலுமுள்ள நூற்பிர திகளை 
நன்கு ஆராய்ந்து, இது போன்றவை இடைச்செருகல்‌ 
களா, அல்லவா என்பது துணியத்தக்கது. இங்கனம்‌ 
ஆராய்ச்சியால்‌ அணிபுகண்ட பதிப்பு வெளிவம்‌ தால்‌ தான 
கம்பன்‌ தந்துள்ள இராமாயண மூலத்தை நாம்‌ அறிந்து 
கொள்ள இயலும்‌. இங்கனம்‌ செய்யாதது பெரியதொரு 
குறைபாடு அல்லவா? 


- இடைச்செருகல்களாகக்‌ கருதத்தக்க தனிச்‌ செய்‌ 
முட்களை மேலே கவனித்தோம்‌. இனி, அங்ஙனம்‌ கருது 
தற்கு இடமின்றிக்‌ கம்பனே பாடியுள்ளவை எனக்‌ 
கொள்ளற்குரிய செய்யுட்களில்‌ நேர்ந்துள்ள பிழைகளை 
நோக்குவோம்‌. இவற்றுள்‌ ஒருவகையின முதல்‌ முதலில்‌ 
பிழையின்றிப்‌ பதிப்பித.த செய்யுட்கள்‌. பின்னர்‌ அச்சுப்‌ 
பிழைகள்‌ தோன்றி உண்மைப்‌ பாடங்கள்‌ மறைந்து 
விட்டனவாம்‌. உதாரணமாக: யுத்தகாண்டம்‌ மாயா 
சனகப்‌ படலத்இல்‌ (8) வரும்‌, 


இட்டதோர்‌ இரண பீடத்‌ தாமரை யிருக்கை நின்றும்‌ 
கட்டதோட்‌ கானம்‌ ௬ற்றக்‌ கழ லொன்று கரலிற்‌ காண 
வட்டவெண்‌ கவிகை யோங்கச்‌ சாமரை மருங்கு வீசத்‌ 
தொட்டதோர்‌ சுரிகை யாளன்‌ இருந்தனன்‌ 

இனைய சொன்னான்‌ 


என்ற செய்யுளைக்‌ கூறலாம்‌. இங்கே, “தாமரை யிருக்கை 
நின்றுங்‌ கட்டதோள்‌' என்பதற்குப்‌ பொருள்‌ யாதும்‌ 
இல்லை. இராஜகோபால பிள்ளை முதலியோர்‌ பதிப்பித்த 


10 


யுத்த காண்டத்தை நோக்கினால்‌ உண்மைப்பாடம்‌ 
தெரியவரும்‌. அவற்றிலே; 

இட்டதோர்‌ இரண பீடத்‌ தமரரை இருக்கை நின்றும்‌ 
எனக்‌ காணப்படுகிறது. “தமரரை' என்பதில்‌, ரகர த்தை 
மகரத்திற்குமுன்‌ தவறாகப்‌ பெய்ததனால்‌ பொருள்‌ விளங்‌ 
காமற்‌ போக இடமேற்பட்டது, முற்பதிப்புக்களை நோக்கி 

அசசிடுகின்ற இடத்துங்கூட இவ்வாறு பிழை நேர்ந்துள்‌ 
ளது. நமது நாட்டில்‌ பதிப்பாசிரியர்‌ கள்‌ என்று கருதத 
தக்கவர்கள்‌ மிகசசிலரே யுள்ளார்கள்‌ என்பவை இதுதெரி 
விக்கிறது. ஒரு சிலர்‌ தங்கள்‌ பெயர்களை இரவல்‌ கொடுப்‌ 
பதே யன்றி உண்மையில்‌ பதிப்பு வேலை செய்வ இல்லை. 
அச்சுத்தாள்களைப்‌ பிழையறப்‌ பரிசோதிப்பதும்‌ இல்லை, 
இங்கனம்‌ பிழையறப்‌ ண்பன்‌ அருவருக்கத்தக்க 
குறைபாடு அல்லவா ? 


இனிப்‌ பிறிதொரு வகையாக நேர்ந்துள்ள பிழை 
களை நோக்குவோம்‌. முதல்‌ முதல்‌ பதிப்பித்த பிரதிய 
லேயே இவ்வகைப்‌ பிழைகள்‌ நேர்ந்து விட்டன, 


உறமே வீயகா தலுனக்‌ குடையார்‌ 
புறமே துமிலா ரொடு பூண்‌ முலையான்‌ 
மறமே புரிவார்‌ வசமா யினையோ 
அறமே கொடியா யிதுவோ அருள்தான்‌. 

( பிராட்டி களங்காண்‌ - 10 ) 
என வருவது ஓர்‌ உதாரணம்‌. பிரமாஸ்‌ இர ததால்‌ இலக்கு 
மணன்‌ முதலியோர்‌ உயிரிழந்து விட்டனர்‌. இராமனும 
இத்துய ராற்றாது போர்க்களத்தில்‌ முடிந்து விட்டனன்‌. 
இந்நிலையில்‌ அரக்கர்கள்‌ தை யையக்‌ களத்திற்குக்‌ 
கொண்டு வந்து அங்கே வீழ்ந்து கடந்த இராமன்‌ முதலி 
யோரை அவளுக்குக்‌ காட்டுகின்றனர்‌. அப்பொழுது 
அறத்தை நோக்கிச்‌ சைத புலம்புவதாக இச செய்யுள்‌ . 
அமைந்துள்ளது. முதலாவது 'பூண் முலையாய்‌” எனத்‌ 
இரிசடையை விளிததுக்‌ கூறுவதாகக்‌ கருதினர்‌, இங்ங 
னம்‌ விளித்து ௮றத்ைத நோக்கியுரைப்பதில்‌ பொருத்தம்‌ 
யாதுமில்லை. எனவே, : பூண்முலையான்‌” எனத்‌ இருத்தி 
னர்‌. இதற்கு, : பூண்முலையாகிய என்‌ காரணத்தால்‌ ' 


11 


என்பது கருத்தெனக்‌ கொண்டனர்‌. ச தாதேவி தன்னைக்‌ 
குறித்துப்‌ : பூண்முலையாகிய என்‌ என்று கூறவைக்கும்‌ 
அழகே அழகு! இவ்‌ ஆபாச த.இனின்றும்‌ தப்புதற்கு, 
பூண்முலையார்‌ என இராஜகோபாலப்‌ பிள்ளை பதிப்பிதத 
னர்‌. இங்கனமாக, வழியின்‌ நித்‌ திகைத்தனர்‌ பல பதிப்‌ 
பரசிரியர்களும்‌. இப்‌ பிழைபட்ட பாடங்கள்‌ எவ்வாறு 
நேர்ந்தன ? ஏட்டுப்‌ பிரதிகளில்‌, பூணகிலாய்‌: என்று 
உள்ளது. இதன்‌ பொருள்‌ * தொடர்பு கொள்ளுகின்‌ 
ருயல்லை' என்பதாம்‌. இதனைப்‌ பிறழ உணர்ந்து, 
“பூண்‌ நடிலாய்‌' எனப்‌ பிரித்து, நகல்‌ என்ற கடின 
பதத்தின்‌ பொருளைப்‌ பாட்டிலே பெய்து எவரோ 
ஒருவர்‌ அமைத்து விட்டனர்‌. உண்மையான பாடம்‌ 
மறைந்தே போய்விட்டது. பொய்யாக அமைந்துவிட்ட 
பாடத்திற்குப்‌ பொருள்காணும்‌ முயற்சியிலேயே அறி 
ஞர்கள்‌ நிலைத்து விட்டனர்‌. நான்‌ கொடுத்துள்ள திருத்‌ 
தங்களின்‌ உதவி கொண்டு வெளியிடப்‌ பெற்ற கோபால 
கிருஷ்ணமாச்சாமியார்‌ பதிப்பு.தீதவிர, ஏனைப்‌ பதிப்புக்‌ 
கள்‌ பலவற்றில்‌ “பூண்‌ முலேயான்‌' என்றே உள்‌ 
ளது. இவ்வாறாக வீளைர்துவிட்ட பிழைக ளெல்லாம்‌ 
கம்பன து கருத்தை உணர்வதற்குப்‌ பேரிடையூறுகளா 
யுள்ளன இக்ஙனமாக,கம்பன து! மூலபாட த்தை உணராது 
பதிப்பித்தல்‌ நகை, த்தற்குரிய ஒரு குறைபாடு அல்லவா ? 

ஏடு வாசிப்பதில்‌ தவறாகப்‌ பாடங்களைக்‌ கொள்‌ 6 
தலும்‌ உண்டு. (பொன்‌! என்பதும்‌ * பேரன்‌ ' என 
பதும்‌, * போன ' என்பதும்‌ ஒன்‌ போலவே ஏடுகளில்‌ 
காணப்படும்‌. இடம நோக்கி, செய்யுளின்‌ ஓசை கோக்கி, 
பொருள கோக்கி இன்னதுதான்‌ பாடம்‌ என்று திட்டப்‌ 
படுத்து தல்‌ வேண்டும்‌, மிகச்‌ சிறந்த பண்டி தர்கள் கூட 
இதில்‌ பிழையோதுற்கு இடமுண்டு. நண்டிற்குக * கள 
வன்‌” என்று ஒரு பெயருண்டு, இதற்கு வயற்கள ததிலே 
வாழும்‌ உயிர்‌ என்பது பொருள்‌. இதனைக்‌ * கள்வன்‌” 
என்னு நெடுங்காலமாகப்‌ படித, அச்சியற்‌.றி வெளியிட்‌ 
டவர்கள்‌ மிகச்சிறந்த வித்வான்‌ ௧ளாவர்‌. கம்பராமா 
யண த இலேயே கையடைப்‌ படல, தில்‌, 

உயிரிரக்குங்‌ கொடுங்கூற்றி னுளையச்‌ சொன்னான்‌ 
என்பது பலர்க்கும்‌ ஞாபகமிருக்கலாம்‌. இதனைச சன்‌ 


12 


னாகம்‌ குமாரசுவாமிப்‌ பிள்ளை,  உயிரீர்க்குங கொடுங்‌ 
கூற்றின்‌ * என்று பதிப்பிததனர்‌, இரக்கும்‌ ' என்பதி 
லுள்ள சுவை இப்பாடத்தில்‌ இல்லாமை காணலாம்‌. 
இக்கனம்‌ சுவையற்ற பாடங்களைக்‌ கொள்ளுதலும்‌ ஒரு 
குறைபாடு அல்லவா ₹ f 
வேறு சில இடங்களில்‌ பிழையாக வாசித்து, செய்யு 
ளோசை குறைவுபடுதல்‌ நோக்‌ அடைமொழி முதலிய 
வற்றைப்பெய்து நிரப்பியுள்ளார்கள்‌ . ஈகரப்படல தத்‌ தில்‌ (6) 
தங்குமா பொருளுந்‌ தருமமுந்‌ துணையாத்‌ 
தம்பகைப்‌ புலங்களைத்‌ தவிர்க்கும்‌ 
பொங்குமா தவமும்‌ ஞானமும்‌ புணர்ந்தோர்‌ 
எனப்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ள து. பொருள்‌ என்பதனைப்‌ 
பொதுப்படச்‌ செல்வம்‌ எனக்கொள்வோம்‌. ஆனால்‌, 
செல்வத்திற்கும்‌ மாதவம்‌ புரிபவர்களுக்கும்‌ யாதோர்‌ 
இயைபும்‌ இல்லை உண்மையான பாடம்‌ ' தங்குபேரருளும்‌ 
என்பது. இதனைத்‌ தங்குபொருளும்‌ என வாசித்து 
ஓசை குறைபடுதலை நோக, தங்குமாபொருளாம்‌ 
எனக்‌ கூட்டி நிரப்பிவிட்டனர்‌. இவவகைப்‌ பிழைக்கு 
வேறொரு சிறந்த உதாரணம்‌ சேதுபந்தனப்‌ படலத்தில்‌ 
காணப்படுகிறது, 
தாவ லோவல மென்றது தாங்கிய 
மாவெ லாங்கடல்‌ வீழ்தலும்‌, வண்டெலாம்‌ 
காவ லாளர்‌ விழக்களை கண்ணிலா 
ஏவ லாளரின்‌ எங்குந்‌ திரிந்தவால்‌, 
இப்பாடதை வைத்துக்கொண்டு தமக்குத்‌ தோற்றிய 
வாறு பொருள்‌ எழுதினாருஈ உளர்‌, ஆனால்‌, உண்மை 
யான பாடம்‌ வருமாறு; 
தரவ லோம்வலம்‌ என்றுயிர்‌ தாங்கிய 
மரமெ லாங்கடல்‌ வீழ்தலும்‌, வண்டெலாம்‌ 
கரவி லாளர்‌ விழக்களை கண்ணிலர 
இசவ லாளரின்‌ எங்கும்‌ இரிந்தவால்‌. 
இதனை வாசித்த அளவில்‌ பொருள்‌ இனிது விளங்கி, 
இதுவே உண்மைப்‌ பாடம்‌ என்பது நன்கு புலப்‌ 


12 


படுகிறது. ஈதல்‌ இயலும்‌ வரையே உயிர்‌ வாழ்தல்‌ 
வேண்டும்‌ எனற அரிய கொள்கையை ஓரறி வுயிர்க 
ளாகிய: மரங்களும்‌ பின்பற்றி யொழுனெ. இதுதான்‌ 
முதலடியின்‌ செவ்விய கருத்தாகும்‌. ஆனால்‌, பழைய 
பாடத்தையே மேற்கொண்டுள்ளார்‌ எனது ஈண்பர்‌ 
“கோபாலறரைஷ்ணமாச்சாமியார்‌. இது முற்றும்‌ இருப்தி 
யாக இல்லாத இடங்களில்‌ பழைய பாடங்களையே வைத்‌ 
துக்‌ கொள்ளவேண்டும்‌ என்ற நிலையை உணர்த்துகிறது. 
இந்த நிலை எனக்கும்‌ உடன்பாடே. ஆனால்‌, குறிப்பிட்ட 
இந்த இடத்தில்‌ ஆச்சாரியார்‌ கொண்டது வேண்டாத 
கோர்‌ ஐயப்பாடே. இவ்வாறு தவறாக வரித்துக்‌ 
கொண்டு பாடங்களை அமைத்தல்‌ மிகமிகப்‌ பெரியதொரு 
குறைபாடு அல்லவா ? 


பல ஆண்டுகட்கு முன்னர்‌ யாழ்ப்பாணத்து வித்‌ 
வான்‌ சி. கணேசய்யர்‌ செந்தமிழ்‌ 2-ம்‌ தொகுதி தொடங்‌ 
இப்‌ பல கொகுதிகளில்‌ இராமாவ தாரச செய்யுட்‌ பாடாந்‌ 
தரம்‌ என்ற ஆராய்ச்சி வரிசையில்‌ பலபல்‌ குறைபாடு 
களையும்‌ திருததங்களையும்‌ வெளியிட்டுள்ளார்‌. 


இக்‌ குறைபாடுகளெல்லாம்‌ நீங்கிய ராப்சசிப்‌ 
பதிப்பு வெளிவக்‌ காலன்‌ றி, கம்பனை உண்மையில்‌ உணர * 
முடியுமா ? முடியாதாகவே, ஆராய்ச்சிப்‌ பதிப்பு வேலை 
மில்‌ நாம்‌ முயலுதல்‌ மிகவும்‌ இன்றியமையாத தாகும்‌. 


॥ 
ப 
॥ 


* ஒரு பானைச்‌ சோற்றுக்கு ஒரு சோறு பதம்‌' 
என்று கூறுவார்கள்‌. இக்‌த நியாயத்தை அனுசரித்து 
இடம வது வகைக்‌ குறைபாட்டிற்கும்‌ ஒவ்வோர்‌ உதா 
ரணங்‌ காட்டினோம்‌. பதிப்புக்களின்‌ அபக்குவமான 
நிலையை இவை நன்கு காட்டுகின்றன. இக்குறைபாடு 
கள்‌ எக்கரரணங்களால்‌ நேர்ந்தன, என்பது சிறிது 
நோக்கத்தக்கது. 


முதலாவது, கம்பராமாயணம்‌ தமிழ்‌ உலகில்‌ பரவி 
வந்த முறையே இச்குறைபாடுகளுக்கு ஒரு காரணமாய்‌ 
இருந்தது. முற்காலத்தில்‌ ஒரு சிலர்‌ தவிரப்‌ பொது 
மக்கள ஏடு வைத்துப்‌ படித்து வர்‌ அவர்களல்லர்‌, 
“கற்றலிற்‌ கேட்டலே நன்று ' என்பதையே அவர்கள்‌ 
கடைப்பிடித்து வந்தார்கள்‌. ஏகெளை வைத்துக்‌ கற்ற 
வர்களில்‌ ஒருசிலர்‌ பிரதியிலுள்ள செய்யுட்ககஃா மனனம்‌ 
பண்ணுவ திலேயே கருத்துக்கொண்டவர்களா யிருந்‌ தனர்‌, 
ஏனெனின்‌, அவர்கள்‌ கம்பராமாயண தச மக்களிடம்‌ 
சொல்லி, அதனைப்‌ பொருள்‌ வருவாய்‌ பெறுவதற்கு 
ஒரு கருவியாகக்‌ கொண்டார்கள்‌. இவ்வாறு பிரசங்கம்‌ 
பண்ணுவது, பெரும்பாலும்‌ இராப்பொழு தாக இருக்கும்‌. 
ஏடுகளை வைத்து படிப்பதுதானும்‌ இயலாத காரியம்‌. 
பிரசங்கமும்‌, இடையறவுபட்டுச சுவை மிகவும குன்றி 
விடும்‌. மக்கள்‌ ஆவலோடு நீண்டபொழுதிருந்‌ துகேட்க 
முடியாது. ஆகவே, தாம்‌ ஞாபகத்தில்‌ வைத்திருந்த 
செய்யுட்களை இடையிடையே சொல்லிப்‌ பொதுமக்‌ 


15 


களைக்‌ திருப்திப்படுத்த முயன்றனர்‌. ஆனால்‌, ஞாப 
கதைக மாத்திரம்‌ நம்பினால்‌ பலவிதமான தவறுதல்‌ 
களும்‌ கேரிடுதல்‌ இயற்கையே. இவ்வாறு நேர்க்‌. த தவறு 
தல்களுக்கு உதாரணமாக, ஒரே பொருளும்‌ ஒரே அளவு 
ஓசையுமுடைய சொற்களைக்‌ கூறலாம்‌. வரை, மலை என்ற 
சொற்களில்‌ எதுகை தவிர வேறு எந்த இடங்களிலும்‌ 
ஒன்றற்கொன்று மாறிவைப்பது செயயுள்பற்றிய அள 
வில்‌ பிழையாகமாட்டாது. கம்பனிலிருந்து ஓர்‌ உதா 
சணம்‌ தருகிறேன்‌. ஆற்றுப்படலம்‌ 4-ம்‌ செய்யுளின்‌ 
இறு தியடி, 


வள்ளி யோரின்‌ வழங்கின மேகமே 


என்பது. இதில்‌ இறுஇசசொல்‌ “வானமே” என்று சில 
பிரதிகளிற்‌ காணபபடுகிறது. இரண்டிற்கும பொரு 
ளொன்றே. ஆனால்‌, கம்பனது மூலபாடம்‌ யாது என்‌ 
பது கேள்வி. அது இருக்கட்டும்‌. சொற்கள்‌ மாறு 
படுவதற்குப்‌ பிரசங்கமுறை ஒரு காரணம்‌ என்பது 
இதனால்‌ விளங்கும்‌. 


பிரசங்கம்‌ ' செய்தவர்களிற்‌ சிலர்‌ தக்க சொல்‌- 
லுணர்சசி அற்றவராயிருந்‌ தனர்‌. ஆகவே, தமக்குத்‌ 
தெரியாத சொல்லுக்குப்‌ பதிலாகத்‌ தெரிந்த சொல்லைப்‌ 
பெய்து பாடததைப்‌ பிறழ.* செய்தனர்‌, டதத தவணும்‌, 
எழுச்சிப்‌ படலத்தில்‌ (80) , 

தாள்மி டைந்தன தம்மி மிடைந்தென 
என்ற உண்மைப்‌ பாடத்திலுள்ள கம்மி என்பதற்கு 
மாறாகத்‌ “தம்மின' என்ற சொல்லை இட்டனர்‌. தம்மி 
என்ற தெலுங்குப்‌ பதத்திற்குத்‌ தாமரை என்பது 
பொருள்‌. இது பிரசங்கி ததவாக்குப்‌ பிறமொழி யுணர்சசி 
யில்லாமை காரணமாகச்‌ சொல்‌ மாறாட்டம்‌ நோர் தைத 
உணர்த்துகிறது. 

இவ்வாறு பிரசங்கி தீ தவர்கள்‌ கம்பராமாயண தைத 
மட்டும்‌ சொல்லிவந் தார்கள்‌ என்று நினைத்தல்‌ கூடாது. 
பொதுமக்களை, பாமர மக்களை, இன்புறுத்துவகதே 
அவர்கள்‌ கடைப்பிடித்த நோக்கம்‌, ஆகவே, இதற்குத்‌ 
தக்கபடி நகைச்சுவை முதலியன தரும்‌ பலவகையான 


16 


நூதன கட்டங்களையும்‌, உல௫கதைகளையும்‌ விஸ்‌ தாரமாக 
எடுத்துக்‌ கூறிவந்தனர்‌. இதனாலும்‌ கம்பராமாயண 
மூலத்தில்‌ இல்லாத பல கதைகளுக்கு இடமேற்பட்டு 
விட்டது. இங்ஙனம்‌ ஏற்படவே, இககட்டங்கள்‌' முதலிய 
வற்றைப்‌ பிற்காலத்தவர செய்யுளிலும்‌ அமைத்து மூல 
நூலில்‌ சேர்த்துவிட்டனர்‌ என்று சொல்லலாம்‌. இதற்கு 
உதாரணம்‌, கும்பகர்ணன்‌ உற௩௫க்‌ இடந்‌ ததை வருணிக்‌ 
கும்‌ பகுதி, இப்‌ பகுதி ஒருசில ஏட்டுப்‌ பிரதிகளில்‌ 
காணப்படவில்லை. 


இவ்‌ வகையான இடைச்செருகல்களே யன்றி, இப்‌ 
பிரசங்க முறையில்‌ வேறொருவகை இடைசசெருகல்கள்‌ 
புகுதற்கும இடமேறபட்டது. பிரசங்கம்‌ செய்து வந்த 
வர்களுள்‌ ஒருசிலர்‌ வடமொழி ஞானம்‌ படைத்திராம்‌ 
தார்கள்‌. இவர்கள்‌ வால்மீகி ராமாயணத்திலுள்ள 
கதைப்‌ பகுதிகள்‌ தமிழ்ப்‌ பெருநூலில்‌ காணப்படா 
இருத்தல்‌ தக்கதன்ணு எனக்‌ கருதினர்‌, 


தேவ பாடையின்‌ இக்கதை செய்தவர்‌ 
மூவர்‌ ஆனவர்‌ தம்முளும்‌ முந்திய 
தாவி னார்‌உரை யின்படி நான்‌ தமிழ்ப்‌ 
பாவி னால்‌ இ துணர்த்திய பண்பரோ 


என்ற செய்யுளையும்‌ புகுத்தி வால்மீகி ராமாயண த்துக்‌ 
காணும்‌ ஒருசில பகுதிகளைச்‌ செய்யுள்‌ வடிவில்‌ சேர்த்து 
விட்டனர்‌. இதற்கு உதாரணமாக, விசுவாமி த இரரின 
வரலாறு கூறும்‌ பகுதியைக்‌' காட்டலாம்‌. இதுபற்றி 
முன்பகுதியில்‌ கூறியுள்ளேன்‌. 


மேற்கூறியனவே யன்றிப்‌ பிறிதோர்‌ இடைச்‌ 
செருகலும்‌ தோன்றுதற்கு இப்‌ பிரசங்க முறை காரண 
மாயிற்று, பிரசங்கம்‌ கேட்கவம்த பொதுமக்கள்‌ பெரும்‌ 
பாலும்‌ இராம சரிதத்தில்‌ ஈடுபட்டவர்களேயன றி, கம்ப 
ராமாயணத்தில்‌ அத்தனை ஈடுபாடு உடையவர்களல்லர்‌. 
கவே, அவர்களுக்கெனப்‌ பிரசங்கம்‌ புரிந்தவர்கள்‌ 
இராமனது சரித்திரத்தில்‌ சிலல பகுதிகளைச்‌ சேர்க்‌ 
துக்‌ காவியத்தை வளர்ப்பாராயினர்‌, உதாரணமாக, 


17 


இராமஜா தகம்‌ பற்றிய செய்யுட்களை கூறலாம்‌. அவை 
வருமாறு: 

மேடமா மதிதிதி நவமி மீன்கழை 

நீடுறு மாலைகர்க்‌ கடகம்‌ நீதிசேர்‌ 

ஒடைமா களிறனான்‌ உதய ராசிகோள்‌ 

தாடின்ஏ காதசர்‌ நால்வர்‌ உச்சரே. 


என்றனர்‌ சாதகம்‌ இறைவற்‌ கேனையர்‌ 

தத்தமக்‌ கும்தகு முறையில்‌ தான்தெரிந்‌ 

தொன்றிய தமணியத்‌ தெழுநி யோதினார்‌ 

வன்றிறற்‌ ௬ரர்குரு வாழ்த்தெ டுப்பவே. 
இந்தச்‌ செய்யுட்களைப்பற்றி, சுன்னாகம்‌ குமாரசுவாமிப்‌ 
பின்னை பதிப்பில்‌, 

(இந்த) இரண்டு கவிகள்‌ சில பிரதிகளிற்‌ காணப்‌ 
படுகின்றன; அவை பழைய ஏடுகளில்‌ இல்லை 
என்ற குறிப்புக்‌ காணப்படுகிறது. எனனிட முள்ள 
வற்றில்‌ பெரும்பான்மைப்‌ பிரதிகளில்‌ இச்‌ செய்யுட்கள்‌ 

இல்லை. 

பிரசங்கம்‌ கேட்க வந்தவர்கள்‌ இராம சரிதத்தில்‌ 
மட்டும ஈடுபட்டவர்கள்‌ எனக்‌ கொள்ளுதலும்‌ கூடாது, 
இருமாலினது பர,த்துவத்திலும்‌ இவர்கள்‌ கருத்துக்‌ 
கொண்டவர்களே. பெரும்பாலும்‌ வைஷ்ணவ மதச்‌ சார்‌ 
பினரே இராமாயணம்‌ கேட்பதில்‌ பேராவல்‌ கொண்டி 
ருக்தார்கள்‌. இன்னார து திருப்‌ தியின்‌ பொருட்டும்‌ செய்‌ 
யுட்கள்‌ சில கம்பராமாயண த தில்‌ சேர்க்கப்பட்ளெளன, 
ஆகவே, இவ்வகை இடைச்‌ செருகல்‌ புகுதற்கும்‌ பிரசங்க 
முறை காரணமாய்‌ அமைந்தது. உதாரணமாக, கடி 
மணப்படல க தில்‌ (49) , 


என்றுநான்‌ முகன்முதல்‌ யாரும்‌ யாவையும்‌ 

நின்றயே ரிருளினை நீக்கி நீணெறி 

சென்றுமீ ளாக்குறி சேரச்‌ சேர்த்திடு 

தன்றிரு நாமத்தைத்‌ தானுஞ்‌ சாத்தியே 
என்று வரும்‌ செய்யுளைக்‌ காட்டலாம்‌. இச்‌ செய்யுள்‌ 
பழைய பிரஇகளில்‌ காணப்பெற வில்லை. சுன்னாகம்‌ 


18 


குமாரசுவாமிப்‌ பிள்ளை பப்பில்‌ இச்செய்யுள்‌ கொடுக 
கப்படவே யில்லை, 
இதுகாறும்‌, பிரசங்க முறையில்‌ கேட்போரது 

விருப்பு வெறுப்புக்‌ காரணமாக இராமாயண த்தில்‌ 
புகுத்தப்பட்ட இடைச்‌ செருகல்களை நோக்கினோம்‌. 
இனி, பிரசங்கம்‌ புரிந்து வந்தோர்‌ ல்‌ விருப்பு 
வெறுப்புக்களின காரணமாகப்‌ புகுத்திய கவிதைகள்‌ 
சிலவற்றைக்‌ கவனிப்போம்‌. இவர்களிலும்‌ பெரும்பாலோர்‌ 
வைஷ்ணவ சமயத்தினரா யிருந்‌ தனர்‌. ஆகவே 
வைஷ்ணவ சமயதத்துவங்களைக்‌ கூறினால்‌ பொருந்தும்‌ 
என நினைத்த பகுதிகளை இவர்கள்‌ சேர்த்துவிட்டனர்‌. 
உதாரணமாக, நாகபாசப்‌ படலத்தில்‌ (261-261), 

யாரிவ்‌ வதிரேக மாயை யறிவார்‌ 
என்று முடியும்‌ செய்யுட்‌ பகுதியைக்‌ கூறலாம்‌. இப்‌ 
பகு.இ கான்‌ பார்வையிட்ட ஒரு பழம்பிர தியில்‌ காணப்பட 
வில்லை, இணைத்‌? இடைச்செருகல்‌ என்பது எளிதிற 
புலனாகக்‌ கூடியது. பிரதிகள்‌ அனைத்தையும்‌ நாம்‌ 
ஆராயவோமானால்‌ இம்முடிபே பெறப்படும்‌ என்று நாம்‌ 
கொள்ளலாம்‌. ஆனால்‌, அவ்வாறு ஆராயும்வரை சம்‌ 
தேகம்‌ என்ற நிலையில்‌ இவற்றை வைத்துக்கொள்ள 
வேண்டுமேயன்றி உறுதியாகத்‌ தள்ளிவிட முடியாது. 
எவவாருயினும்‌ இந்த ல்‌ கைல்‌ செருகல்கள்‌ 
நேர இடமுண்டு என்ற ? அள வில்‌ இத? னைக்‌ கொள்ளலாம்‌, 

nafs விதி 
சைவ சமயத்‌ இராமாயண த்‌ இல்‌ ஈடு 

பட்டவர்களாகவே யிருந்தனர்‌. இவர்களும்‌ தங்கள்‌ 
கொள்கைக்கு ஏற்றவாறு இராமாயணச செய்யுட்களை த 
இருத்திய இடங்கள்‌ ஒரு சில உள்ளன. உதாரணமாக, 
திரு அவதாரப்‌ படலத்தில்‌, 

எழுந்தனர்‌ கறைமிடற்‌ நிறையும்‌ 
என்று கொடங்கும்‌ செய்யுளைக்‌ கூறலாம்‌. இதற்குரிய 
பாடபே தங்கள்‌ சைவச சார்பைத்‌ ெெதரிவிக்கன்‌ றன. 

எழுநீதிலன்‌ கறைமீடற்‌ நிறையும்‌ 
என்பது ஒரு பாடம்‌. இதனால்‌, சிவபெருமானொழிய 
ஏனையோர்‌ எழுந்தனர்‌ என்று கருதினர்‌. வேறொரு 


பாடம்‌, 


19 
ச்ழுந்தனன்‌ கடகளிற்‌ நிறையும்‌ 


என்பது, இங்கே * கடகளிற்றிறை' என்பதற்கு இம்‌ 
திரன்‌ எனப்‌ பொருள்கொண்டு, சிவபெருமானே இந்த 
இடத்தில்‌ இல்லை எனக்கருதும்படி செய்தனர்‌, இந்த 
உதாரணத்தை கோகனொல்‌ சைவமக்களும்‌ இராமா 
யணத்தில்‌ தமக்கு வேண்டும்‌ திருத்தங்கள்‌ செய்து 
கொண்டனர்‌ என்பது புலனாகிறது. 

மேலே கூறியன பிரசங்கம்‌ புரிந்தவர்களின்‌ சமயங்‌ 
காரணமாக நேர்ந்த இடைச செருகல்கள. இங்ஙனம்‌ பிர 
சங்கம்‌ புரிந்தவர்கள்‌ இலக்கண இலக்கிய உணர்ச்சி 
மிகுதியும்‌ இல்லாதாராகவே இருந்தனர்‌, ஆகவே இரா 
மாயணப்‌ பிரசங்கம்‌ செய்பவர்கள்‌ என்றால்‌, தமிமுணர்சசி 
யற்றவர்க ளென்றே விதவான்களாற்‌ கருதப்பட்டனர்‌. இக 
கருத்து முற்றும்‌ பிழைபாடு உடைய தென்றும்‌ கூறமுடி 
யாது. இது நிற்க. வேறொரு காணத காலும்‌ இடைச 
செருகல்‌ நேர்க்ததுண்டு. இலக்கிய விததுவான்௧கள கம்ப 
னுடைய செய்யுள்‌ - தொடாச்சியில்‌ ஏதோ தவறு நேர்ந்து 
விட்டது என்று ஊ௫த்து, அத்தவணு நீங்குமபடியாகள்‌ 
சில இடங்களில்‌ சில செய்யுட்களைச்‌ சேர்த்துள்ளார்கள. 
உதாரணமாக, அயோத்தியா காண்டத்தில்‌ மந்திரப்‌ பட 
லத்‌ தில்‌ தசரதன்‌ இராமனது பட்டாபிஷேக ததை 
குறித்து அரசர்களோடு ஆலோசித்‌ தலைக்‌ கூறும்‌ பகுதி 
யைக்‌ கூறலாம்‌. இப்பொழுதுள்ள பஇப்புக்களில்‌ 79-வது 
செய்யுள்‌, 


மூவெழு முறைமைசம்‌ குலங்கள்‌ முற்றுறப்‌ 
பூவெழு மழுவினாற்‌ பொருது போக்கிய 
டூசவகன்‌ சேவகஞ்‌ செகுத்த சேவகற்கு 
ஆவஇவ்‌ வூலகம்ச தறன என்‌ முர்‌அரேர 


என உள்ளது. அரசர்கள்‌ இங்கனம்‌ கூறினார்கள்‌ என்று 
பொதுப்பட உரைப்பதில்‌ இலக்கிய வித்துவான்கள்‌ 
இருப்‌ இயடைய வில்லை. இவர்கள்‌ கருத்‌ைத ஆதரிப்பது 
போல்‌ 80-வது செய்யுள்‌ பின்வருமாறு உள்ளது: 


20 


வேறிலா மன்னரும்‌ விரும்பி அன்னது 
கூறினார்‌ அதுமனங்‌ கொண்ட கொற்றவன்‌ 
ஊறிய உவகையை ஒளிக்கும்‌ சிந்தையான்‌ 
மாறுமோர்‌ அளவைசால்‌ வாய்மை கூறினான்‌. 


இங்கே, வேறிலா என்பதன்‌ பொருளும்‌ அவர்களைச்‌ 
சிறிது மயக்கி யிருத்தல்‌ வேண்டும்‌. இதற்கு, *கருத்து 
வேறு.பாடில்லாக' என்பது பொருள்‌. ஆகவே, இப்‌ 
பாடத்தை, (வேழெலா மன்னரும்‌' எனத்‌ திருத்தினார்‌, 
இத்‌ தருத்ததீதிற்குத்‌ தக்கபடி, இரட்டர்‌, விதர்ப்பர்‌, 
கலிங்கர்‌, துருக்கர்‌, குருக்கள்‌, கலிங்கர்‌, மிலேச்சர்‌, 
சிங்களர்‌, சேதிபர்‌, விராடர்‌, தெலுங்கர்‌, சேரர்‌, சோழர்‌, 
தென்னர்‌ - இவ்வனைவரும்‌ தனித்தனியே அரசனது 
கருத்தை ஆமோதித்தனர்‌ என்ற பொருகாயடக்கி 14 
செய்யுட்கள்‌ இயற்றிச்‌ சேர்த்து விட்டனர்‌. இவைகளில்‌ 
கலிங்கரைக்‌ குறித்து இரண்டு செய்யுட்கள்‌ வருதலும்‌ 
நோக்கத்தக்கது. இசசெய்யுட்கள்‌ ஏட்டுப்‌ பிரதிகள்‌ 
சிலவற்றில்‌ சாணப்படுகின்றனவே யன்றி, அச்சுப்‌ பிரதி 
களிற்‌ கூடக்‌ காணப்பெற வில்லை. 


இவ்வாறாகப்‌ பிரசங்கம்‌ நிகழ்ந்த முறைகள்‌, கேட்‌ 
போர்களின்‌ தகுதி, விருப்பம்‌, பிரசங்கம்‌ நிகழ்த்‌ திய 
வர்களின்‌ தகுதி, விருப்பம்‌: இவை முதலிய பல காரணங்‌ 
களை மூன்னிட்டுக்‌ கம்பராமாயணத்தில்‌ இடைசசெருகல்‌ 
களும்‌ பாடபேதங்களும்‌ நிகழ்ந்து விட்டன, பிரசங்க 
முறையானது கம்பனது காலத்கை .மிக அடுத்தே 
தோன்றியிருக்க வேண்டும்‌ என்னு ஈரம்‌ கருதலாம்‌. 
இ, பி, 14-ம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ கன்னட 
தேசத்தில்‌ இவ்வகைப்‌ பிரசங்கங்கள்‌ நிகழ்‌.ததியவாகள்‌, 
கம்பராமாயணம்‌ நாராயணர்‌, கம்ப ராமாயண ராமப்பன' 
என்ற அடைமொழிகள்‌ சேர்த்து வழங்கப்பட்டனா. 
இது ஒரு கன்னட சாசனத்தால்‌ தெரிய வருகின்றது. 
பெரும்பாலும்‌ தமிழ்‌ நாட்டிலிருந்த இவ்வழக்கம்‌ 
கன்னட கெசத்திற்குப்‌ பரவியிரு த்தல்‌ வேண்டும்‌, 
கம்பன்‌ காலத்திலேயே இவ்வகையான பிரசங்கங்கள்‌ 
நிகழ்ந்தன என்று ஆவனைப்பற்றிய கர்ண பரம்பரை 
வரலாறு தெரிவிக்கின்றது. அவ்வாலாற்றில்‌ ஒரு 


21 


செய்தி மிகவும்‌ ருசிகரமான தட எனது கருத்தையும்‌ மிக 
நன்றாக வற்புறுத்துகிறது. கம்பராமாயணப்‌ பிரசங்கம்‌ 
நிகழ்ந்த இடத்திற்குக்‌ கம்பன்‌ ஒருமுறை சென்றானாம்‌. 
அங்குப்‌ பிரசங்கி த்த செய்யுட்களையும்‌ பொருள்‌ களையும்‌ 
வெகுகேரம்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்‌ தானாம்‌. பல போலி 
இராமாயணச செய்யுட்களோடு கலந்து இடையிடையே 
தனது கவிதைசளும்‌ சில சில உள்ளன எனறு ௯. 
னானாம. இதனால்‌, கம்பராமாயண த்தில்‌ வெகு காலச்‌ 
இற்கு முன்னரே இடைச்செருகல்கள மிகுதியாக ஏற்பட்டு 
விட்டன எனபது விளங்கும்‌. 


மேற்கூறியவாறு பொதுமக்களிடையே இராமா 
யணம்‌ பரவுவதற்குப்‌ பிரசஙகங்கள்‌ காரணமாயிருப 
பினும்‌ அறிஞரிடையே அது பரவுவதற்கு நூற்பிரதி 
களே காரணமாயிருற்தன. முற்காலத்தில்‌ கல்வியைப்‌ 
பேணிவம்‌ த சில முக்கியமான நகரங்களில்‌ ஏடுகளைப்‌ பிரதி 
செய்வதையே தமது தொழிலாகக்‌ கொண்டிருந்த சிலா 
இருற்தனர்‌.அவர்கள்‌ முக்கியமாகப்‌ பிரதி செய்துவற்‌ தவை 
ஜனங்கள்‌ மிகவும்‌ போற்றிவந்த இராமாயணம்‌, பெரிய 
புராணம்‌, இருவிளையாடல்‌, தஇருக்குறள முதலியனவாம. 
இராமாயண த்தைப்‌ பிரதி செய்வதில்‌ பேரூக்கம காட்டி. 
வந்.தவர்களுள்‌ ஆழ்வார்‌ திரு௩கரியி லுள்ளாரைக்‌ கூறு 
லாம்‌, 


இற்றைக்குச சுமார்‌ 500 ஆண்டுகட்கு மு ன்பு 
தொடங்கிச்‌ செம்‌ தமிழன்னையைப போற்றி, அவளது 
பேரணிகலங்களைப்‌ பாதுகாத்து, புத்தணிகலங்களைப்‌ 
புனைந்து தமிழ்‌ நாட்டிற்கும்‌ இலக்கிய உலகிற்கும்‌ அரிய 
தொண்டுகள்‌ இயற்றி வந்த பெருமுது நகர்களுள்‌ 
குருகூர்‌ எனப்‌ பெயர்பெற்ற இவ ஆழ்வார்‌ திருநகரி குலை 
இறந்து விளங்குவ தாகும்‌. ௩ாமாழ்வாரது இருவவதாரச 
சிறப்பால்‌ பெருமை பெற்று ஒளிரும்‌ இத இருப்ப தி, 
பக்தர்களெல்லாம்‌ தரிசனம்‌ செய்தற்குரிய சிவய 
க்ஷக்இரமாயுள்ளது. தமிழ்க்கு உரையாணி போன்ற 
பல பெருமக்கள்‌ வாழ்ந்து தமிழைப்‌ போற்றி வளர்த்த 
பெருமையினாலே, இப்பொழுது பக்தர்களேயன்‌ றித்‌ தமிழ்‌ 
நாட்டினர்‌ அனைவரும்‌ செனறு தரிசித்தற்குரிய பெருந்‌ 


22 


தகுதியையும்‌ புண்ணியத்தையும்‌ அடைந்துவிட்டது. 
இங்குச்‌ செழித்த ஆசாய்சசித்‌ துறையாளர்களின்‌ நன்‌ 
முயற்சியின்‌ மூலமாகவே பண்டைத்‌ தமிழ்‌- இலக்கியங்கள்‌ 
பலவும்‌ நமக்குக்‌ கிடைத்‌ திருக்கின றன. டாக்டர்‌ ௨. வே. 
சாமிநாதையர்‌, மஹாவித்வான்‌. ரா. ராகவையங்கார்‌ 
முதலியோர்களுக்குப்‌ பண்டைத்‌ தமிழ்க்‌ கருவூலங்கள்‌ 
அகப்பட்ட புண்ணிய ஸ்தலம்‌ இதுவே யாகும்‌. மார்‌ 
ஐம்பது ஆண்டுகட்கு முனபுவரை இந்ககரினர்‌ குன்றாது 
ஊக்க கொண்டு- தமிழ கற்றுத்‌ தமிழ்க்‌ கருவூலங்களைப்‌ 
பேணிவந்தனர்‌. தமிழ்‌ இலக்கிய சரித்திரம்‌ எழுதப்‌ 
புகுவார்‌ இத்‌ இருப்பதியின்‌ இலக்கிய வாழ்க்கையை 
மறந்துவிட முடியாது,” 

பண்டை இலக்கியங்களைக்‌ கற்றுப்‌ பெயர த்தெழு திப்‌ 
பின்‌ சந்த இயினருக்கு இந்ககரினர்‌ உதவியது போலவே 
தமிழ்க்‌ கலைவாணியின்‌ மணிமகுடமாகிய கம்பராமாயண, 
தையும்‌. இவர்கள்‌ போற்றிவந்தார்கள்‌. இப்பொழுது 
கனனடம்‌ பேசும்‌ பிரதேசம்‌ ஒன றில்‌ 14-ம்‌ நூற்றாண்டில்‌ 
கம்பராமாயணப்‌ பிரவசனம்‌ செய்துவக்‌ க குடும்பமெசன்று 
இருக்‌ த,தாகச்‌ சாசனத்‌ தால்‌ விளங்குகிறது எனக்‌ கூறி 
னோம்‌. தமிழையும்‌, வைஷ்ணவ சமயத்தையும்‌, ராமசரித க்‌ 
தையும்‌ ஒருங்கே போற்றி வந்த தஇருக்குருகூரினர்‌ ராமாய 
ணப்‌ பிரவசனத்தில்‌ அந்‌ நூற்றாண்டிற்கு முன்பு தொட்டே 
ஈடுபட்டிருந்தனர்‌ என்பது சொல்லாமலே அமையும்‌. 
சில குடுமபத்தினர்‌ ராமாயணப்‌ பிரவசன த தினலேயே 
சிறப்புப்‌ பெற்றிருந்தனர்‌ என்பதும்‌ விளங்குகிறது. 
குருகூரை அடுத்துள்ள வாசிகள்‌ பலரும்‌ இங்கு வந்து 
பிரதிகள்‌ எழுதுவித்துப்‌ பெற்றுக்‌ கொள்வது வழகக 
மாயிருந்‌ தது. இவஷரிலுள்ள விகவான்‌௧௯ அழைத்துச 
சென்று பிரதிகள்‌ எழுதுவிகதுக்‌ கொள்ளூ தலும்‌ உண்டு. 
எனவே, இப்‌ பிரதேசத்திலுள்ள பிரதிகள்‌ வித்துவ பரம்‌ 
பரையினருள்‌ ஒருசாராரால்‌ பெரும்பாலும்‌ மரபுநெறி. 
தவறு து எழுதப்பட்டனவாம்‌. 


இங்கே சுமார 200 - ஆண்டுகளுக்குமுன்‌, இராமா 
யணம சாத்தாதவர்‌ என்றும, இராமாயணம்‌ இருவேங்‌ 
கட தாசர்‌ என்னும்‌, இராமாயணம்‌ இருவேங்கடம்‌ உறவ 
கரவில்லிதாசர்‌ என்னும்‌ பெயர்கள்‌ கொண்ட ஒருவர்‌ 


28 


இராமாயண க) கப்‌ பிர இகஸ்‌ செய்து வழங்கி வந்தனர்‌. 
இவர்‌ வாழ்ந்த காலம்‌ கொல்லம்‌ 896-ம்‌ ஆண்டை 
அடுத்துள்ள தாகும்‌. இவர்‌ நீண்ட காலம்‌ வாழ்ந்தவர்‌ 
என்பது,” பராங்குச நாடகம்‌ ' என்ற ஒருதலைக்‌ கொல்லம்‌ 
960 - ம ஆண்டு இராமாயணம்‌ சாத்தா தவரும்‌ பார்த்து 
அரங்கேற்றியது எனக்‌ கூறுவதால்‌ அறியலாம்‌, பின்‌ 
வந்தோர்‌ அவரது பிரதியை, நோக்கி எழுதி வந்தார்கள்‌ 
எனறும்‌ தெரிகின்றது. இவ ஆழ்வார்‌ இருககரிப்‌ ப.தியி 
லுள்ளவர்கள்‌ பெரும்பாலும்‌ வைஷ்ணவர்கள்‌. அந்தச்‌ 
சமயத்தில்‌ பெரிதும்‌ ஈடுடாடு கொண்டவர்கள்‌. இவர்கள 
இராமாயண சுவடிகளிற்‌ கண்ட பாடல்கள்‌ ௮, னை த்தும்‌ 
கங்கள்‌ பிரஇகளிலும்‌ இருககல்‌ வேண்டும்‌ என்று 
கருதினார்கள்‌. இக்‌ கருக்திற்கு இயையவே, பிரதிகளை 
யெழுதி முற்றுவித்துப்‌ பரப்பிவம்‌,தனர்‌. நாற்பது 
ஏட்டுச்‌ சுவடிகளை ஒப்புநோக்கி, அவற்றில்‌ காணப்பட்ட 
மிகைச செய்யுட்களை யெல்லாம்‌ சேர்குதுத்‌ தயார்‌ செய்த 
பிரதி யொன்று சென்னை அடையாறு கலாஷேஷேத்திரத்‌ 
இலே டாக்டர்‌ சாமிநாையரவர்களது நூல்‌ நிலயத்தில்‌ 
உளதெனத்‌ தெரிகின்றது, இப்‌ பிரதி முதலியவற்றில்‌ 
இடைச்‌ செருகல்கள்‌ பல புகுக்‌ இருக்க வேண்டும்‌ என்று 
பொதுப்படக்‌ கூறலாம்‌. இன்னும்‌ விரிவாகச்‌ சென்று 
இவர்களால்‌ ஏற்பட்ட இடைசசெருகல்ககா ஆராய்ந்து 
துணிவது இங்கு அவசியமின்றாம்‌. பிர, திசெய்கோர்களா 
லும்‌ இடைச்செருகல்‌ முதலியவை நேர்ந்துள்ளன என்ப 
தொன்றே இங்கு அ௮.தியத்தக்கது. 


ஆடை 
ல்‌ கலை 


இங்ஙனம்‌ நோந்த இடைச்செருகல்கள்‌, குறைபாடு 
கள்‌ முதலியவற்றை யெல்லாம்‌ இதவரை இராமா 
யணத்தைப்‌ பதிப்பித்த ஆசிரியர்கள்‌ ஏன்‌ நீக்கவில்லை 
என்ற கேள்வி இயல்பாக எழக்கூடியத, பதிப்பித்த 
ஆசிரியர்கள்‌ பலரும்‌ இலக்கிய இலக்கண த துறைகளில்‌ 
மிகச்சிறந்து விளங்யெவர்களே யாவர்‌, எனினும்‌, அவர்‌ 
கள்‌ இராமாயணத்தைச்‌ செப்பனிட முயலவில்லை. 
அவர்கள்‌ செய்ததெல்லாம்‌ “கரலிகித வழுஉக்களைக்‌ 
களைந்‌ அச்சியற்றியது தான்‌. இப்போது தெரிகின்ற 
ணை வக்கு கலக; பி. 1842-ல்‌ இரு - வேங்கடாகல 
முதலியார்‌ 14- பிரதிகளைப்‌ பரிசோதித்து 6 | 

வித ப திப்பே யாகும்‌. இவரைக்குறி,த,ச விவரம்‌ விரிவாக 
ரல்‌ நமக்குத்‌ தெரியக்கூடவில்லை. ஆனால்‌, 
இவர்‌ ஒரு சிறந்த விததுவானாதல்‌ வேண்டும்‌ எனபது 
மட்டும்‌ நாம்‌ ஒருவாறு ஊகிக்கக்கூடியது. இரண்டு 
ஆண்டுகட்குப்‌ பின்னர்‌ ௫, பி, 1845-ல்‌ மழவை மகா 
லிங்கையா பாலகாண்ட தைத வெளியிட்டுள்ளார்‌, இப்‌ 
பதிப்பாசிரியரது பெயர்‌ தமிழுலகில்‌ மிகப்பிரசிதத 
மானதே. தொல்காப்பிய எழுத்ததிகார த்தை இவரே 
முதல்மு தல்‌ வெளியிட்டனர்‌. ! மழவைச்ரிங்கார சதகம்‌ ' 
எனற ஒருநூலை இவர்‌ இயற்றியுள்ளார்‌. சிறுவர்க்குரிய 
இலக்கணம்‌ ஒன்றும்‌ இவரால்‌ எழுதப்பட்டது என்பது 
யாவரும அறிவர்‌. பின்னர்‌ இ, பி, 1858-ல்‌ இரு - வேய 
கடாசல முதலியார்‌ பஇப்பித்த பிர இக்கணெங்க, சுப்பராய 


25 


முதலியார்‌, சுப்பராய பிள்ளை ஏன்ற இருவரும்‌ பதிப்பித்த 
பாலகாண்டப்‌ பதுப்பொன்று தோனறியது. இவர்கள்‌ 
சென்னைக்‌ கல்விச்சங்கதைச்‌ சார்ந்தவர்கள்‌. பின்னர்‌, 
கி, பி. 1861 -ல்‌ சேலம்‌ ஜில்லா துரை த தனம்‌ பாடசாலைத்‌ 
தலைமைத்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ கிருஷ்ணசாமி முதலியார்‌ என்‌ 
பவர்‌ பாலகாண்டததை உரையுடன்‌ பதிப்பித்தனர்‌, 
இப்ப.இப்புக்கு உதவியவர்கள்‌ வித்துவான்‌ காஞ்சிபுரம்‌ 
சபாபதி முதலியாரும்‌, கோமளபுரம்‌ இராஜகேரபாலப்‌ 
பிள்ளையுமாவர்‌. இப்ப திப்புகளுக்குப்‌ பிற்பாடு பல வித்து 
வான்கள பல காலத்தும பதிப்புக்கள்‌ வெளியிட்டுள்ளார்‌ 
கள்‌. அவர்களுள்‌ முக்கியமானவர்கள்‌ க. வ. இருவேங்கட 
நாயுடு, திருமயிலை சண்முகம்‌ பிள்ளை, சுன்னாகம்‌ ௮. 
குமாரசுவாமிப்‌ பிள்ளை, இ. த. கனகசுந்தரம்‌ பிள்ளை, சே, 
கிருஷ்ண மாச்சாரியார்‌, வை. மு. கோபாலகிருஷ்ணமாச்‌ 
சாரியார்‌ முதலியோ ராவர்‌. இரச சவரிராயப்‌ பிள்ளை 
யும்‌, பி. ஆர்‌. கிருஷ்ணமாச்சாரியாரும்‌ சேந்து வெளியிட்‌ 
டுள்ள கிஷூந்தாகாண்டப்‌ பதிப்புத்‌ கனிப்படக்‌ கூறத்‌ 
தக்கது. இப்பதிப்புப்‌ பல பிரதிகளை ஒப்புநோக்கிப்‌ 
பாடபே தங்களுடன்‌ வெளியிட்டதாம்‌. சில இராமாயணச்‌ 
சுருக்கங்களும்‌ வெளிவந்துள்ளன. இவற்றைக்‌ 
தொகுத்தோர்‌ இராஜதகானிப்‌ பாடசாலைப்‌ புத்தக சங்கத்‌ 
தார்‌, வ. வே. சுப்பிரமணிய ஜயர்‌, ராவ்சாஹிப்‌ 
வெ. ப, சுப்பிரமணிய முதலியார்‌, டி. கே. சிதம்பர 
நாத முதலியார்‌ ஆகியோர்‌. 


இத்தனை சிறந்த விக்வான்‌௧ளுள்‌ ஒருவராவது 
இடைச்‌ செருகல்களை நீக்கி, திருத்தமான பாடங்களை 
மேற்கொண்டு, பாடங்களை யெல்லாம்‌ தொகுத்துக்‌ 
கொடுத்து ஆராய்ச்சிப்‌ பதிப்பு ஒன்றை வெளியிட 
வில்லையே, ஏன ? இதற்கு இரண்டு காரணங்கள்‌ உள 
என்‌ தோன்றுழெது. 


முதலாவது, கம்பன்‌ பாடியன வாக எட்டுப்‌ பிரதி 
களில்‌ காணப்படும்‌ செய்யுட்கள்‌ அனைத்தும்‌ தமது 
பதிப்பிலும்‌ இருக்கவேண்டும்‌ என்று இவர்கள்‌ கொண்ட 
கொள்கையேயாகும்‌. இம்‌ முறையை The principle of 
inclusiveness என்று ஆங்கிலத்தில்‌ கூறுவர்‌, இம்‌ 


26 


முறையில்‌ ஆராய்ச்சி என்பதே இல்லை. ஒன்றற்கொன்று 
முசண்பாடான செய்யுட்கள உளவெனினும்‌ அவைகளும்‌ 
இவர்கள்‌ பதிப்பில்‌ காணப்படும. இம்முறை தகக தாகாது 
என்பது யாவர்க்கும்‌ எளிதிற்‌ புலனாகும்‌, 

இரண்டாவது காரணம்‌ ஆசாய்ச்சிப்‌ பதிப்பு என்ற 
கருத்தே சமீபகாலத்தில்‌ தோன நிய தாகும்‌. ஆங்கில 
நூல்களையும்‌, ஆங்கில நூற்பஇப்புக்களையும்‌ தோக்கிய 
வர்களே இதன்‌ அருமையை உணர்வார்கள்‌. இமமுறை 
ஒன்றே கம்பன து இராமாயண த்கதை உண்மையாக நமக்‌ 
குக்‌ காட்ட வல்லது. பி. ஆர்‌. இருஷ்ணமாசசாசியார்‌ 
வாணி விலாஸ்‌' அச்சுக்கூடத்இலிருந்து வெளியிட்ட 
சுந்தரகாண்டப்‌ பதிப்பு ஒன்று உளது. இதில்‌ பதிப்‌ 
பாசிரியர்‌ தமக்குத்‌ தோன்‌ நியபடியெல்லாம்‌ பாட தலையும்‌ 
செய்யுள்‌ முறையையும்‌ மாற்றி அமைத்து விட்டனர்‌. 
ஆராய்ச்சி முறைப்‌ பதிப்பே புதியது என்பதற்கு இச்‌ 
சுந்தரகாண்டம்‌ ஒரு நிதர்சன மாகும்‌. ஆங்கில இலக்கி 
யத்தில்‌ பெரும்‌ பயிற்சியுடையவரும்‌ தமிழ்‌ நாட்டுபபெரு 
மக்களுள்‌ முன்னணியில்‌ நிற்பவருமாயெ நண்பர்‌ 
ஒருவரோடு இராமாயணப்‌ பதிப்பு விஷயமாய்‌ ஒருமுறை 
பேச நேர்ந்தது. அப்பொழுது அவர்‌ ஆராய்ச்சிப்‌ பதிப்பு 
வெளியிடு தலைக்‌ காட்டிலும, பொது மககளுக்குப்‌ பயன்‌ 
படும்படியான நல்ல பதஇப்டொன்று வெளிவரு தலே மிக . 
முக்கியமானது என்ற கருத்துப்பட மொழிந்தனர்‌. தற்‌ 
காலத்துலவும்‌ பதிப்புக்களில்‌ பிழைகளும, குறைபாடு 
களும்‌, இடைச்‌ செருகல்களும்‌, ஏனைக்‌ குழறுபடைகளும்‌ 
எத்தனை அதிகமாக உளளன என்பதை எடுத்துக்‌ 
கூறுதற்குப்‌ போலும்‌ தகு இயுள்ளவர்கள்‌ இல்லை. ஈண்பர்‌ 
கருதும்‌ பொதுமக்களுக்குரிய பதிப்பு ஆராய்ச்சிப்‌ 
பதிப்பினை ஆதாரமாகக்‌ கொண்டல்லவா தோன்று தல்‌ 
வேண்டும்‌? ஆயினும்‌ இவர்கள்‌ தெரிவித்த கருகுது, 
தமிழ்‌ நாட்டினர்‌ ஆராய்சசிப்‌. பதிப்பினை எக்கிலையில்‌ 
கொண்டுள்ளனர்‌ என்பதனை விளக்குகிறது. 

பண்டை நூல்களைப்‌ பஇப்பிடும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்‌ 
டிருக்கும்‌ ஒருநூற்பஇப்புக கழகத்தார்‌ வாக்கியங்களையும்‌ 
பாடங்களையும்‌ தமக்குத்‌ தோன்றியவாறு திருத்தி வெளி 
யிட்டிருக்னெறனர்‌. முனிசப்‌ வேகநாயகம்‌ பிள்ளையவர்‌ 


27 


கள்‌ எழுதிய நூல்களை இவ்வாறு பதிப்பித்‌திருக்கனெற 
னர்‌. நன்முறையில்‌ அமைந்த பதிப்பு என்ற கருத்தே 
நமக்குப்‌ புதிது. எனபதை இச்செயல்‌ புலப்படுதத 
வில்லையா ? 


மூன்ருவதொரு காரணத்தையும்‌ நாம்‌ இங்கே 
குறிப்பிடலாம, தமிழ்‌ நாட்டிலுள்ள ஏட்டுப்‌ பிரஇகளுள்‌ 
பெரும்பாலானவற்றையும்‌ தொகுத.கால்‌ தான்‌ செம்மை 
யான ஆராய்ச்சிப்‌ பதிப்பு வெளிவரு தற்கு இடமுண்டு. 
இது கைகூவேது எளிதன்று, பழம்‌ பிர இகளெல்லசம்‌ 
அழிந்துவரும்‌ இக்காலத்துங்கூடத்‌ தமிழ்‌ நாட்டிலுள்ள 
ஓவவோர்‌ ஊரிலும்‌' குறைந்த பக்ஷம்‌ மூன்று கம்பராமா 
யணப்‌ பிரதிகளாவது கிடைக்கலாம்‌ என்று தோன்று 
கிறது. இப்பிர திகளை வைத்திருப்போர்‌ கொடுத்து உ தவு 
வது தானும்‌ அருமை. இப்பிர.திகள்‌ அனை தை தயம்‌ ஒரு 
சேரத்‌ தொகுப்பதும்‌, அவற்றை ஆராய்ச்சி செய்வதும்‌ 
சிறந்த வித்துவான்‌௧ள்‌ பலர்‌ ஒன்று கூடியிருந்து பல 
ண்டுகள்‌ உழைத்துச செய்யவேண்டும காரியங்களாம்‌. 
இப பெருமுயற்சிக குரிய பொருட்செலவும அற்ப சொற்ப 
மான தல்ல. இவ்வாறாகப்‌ பல காரணஙகளால்‌ இருக திய 
கம்பராமாயணப்‌ பதிப்பு இன்றுவரை நமக்குக்‌ கிடையா 


மற்‌ போயிற்று, 


மேற்காட்டிய குறைபாடுகள்‌ அனைத்தும்‌ நீங்கிய ஒரு 
பதிப்பு என்னால்‌ தயார்செய்‌ துவிட முடி. யுமென்று நான்‌ 
இறுமாப்புக்‌ கொள்ளவில்லை. அதற்குத்‌ தடையாயுள்ள 
இடையூறுகளையெல்லாம்‌ நன்கு அறிவேன்‌. குறைபாடு 
களை நீக்க முழுமன த்துடன்‌ முயலுவேன்‌ என்று மட்டும்‌ 
நான்‌ உறுதி கூறுவேன்‌. இதற்குச்‌ சில முறைகளை நாம்‌ 
பின்பற்ற வேண்டும்‌. ஆகவே, குறைபாடுகள்‌ ர்‌, 
ஆராய்ச்சிப்‌ பதிப்பில்‌, நாம்‌ மேற்கொள்ள வேண்டும்‌ 
முறைகளைக்‌ குறித்து இனி நோக்குவோம்‌. 

முதலாவது நாம்‌ செய்யவேண்டுவது, அச்சுப்‌ பதிப்‌ 
புக்கள்‌ அனை தையும்‌, ஏட்டுப்‌ பிரஇகளிற்‌ கிடைக்கக்‌ 
கூடியனவற்றையும்‌ ஒருங்கு தொகுத்தலாம்‌. ஏட்டுப்‌ 
பிர திகள்‌ சேகரிப்பது பற்றி நாம்‌ ஞாபகத்தில்‌ வைக்க 
வேண்டுவது ஒன்று உண்டு. தமிழ்‌ நாட்டிலுள்ள ஒவ 
வொரு பிரதேசத்திற்கும்‌ உரிய ஏடுகளைப்‌ பெறுவதில்‌ 
நாம்‌ முயலவேண்டும்‌. தமிழ்நாடு என்று சொல்வதில்‌ 
திருவிதாங்கூர்‌, இலங்கை, யாழ்ப்பாணம்‌ முதலிய இடங்‌ 
களையும்‌ சேர்த்துத்தான்‌ சொல்லுகிறேன்‌. இங்ஙனம்‌ 
பிரதேச வாரியாகக்‌ சேர்க்கும்‌ ஏடுகளில்‌ காலத்தால்‌ 
மிகப்‌ பழமையானவை நமக்குப்‌ பெரிதும்‌ பயன்‌ தருவன 
ஆகலாம. ஆகவே, இங்குக்‌ கூறியதை ஞாபகத்தில்‌ 
வைத்து ஏடுகள்‌ சேகரிக்க நாம்‌ முயலு தல்‌ வேண்டும. 

அடுத.தபடியாக இந்த ஏடுகளைப்‌ பொருத்தமான 
நியதிகளைக்‌ கையாண்டு - வகைப்படுத்தி வைத்தல்‌ 


29 


வேண்டும்‌. ஓர்‌ ஊரிலுள்ளாரை எடுத்துக்‌ கொண்டால்‌ 
இன்ன இன்ன மரலப, இன்ன இன்ன குடும்பத்கை, 
இன்ன நிலையைச்‌ சார்ந்தவர்கள்‌ என்று பிரித்து உணரு 
கிரோமல்லவா ? அதுபோல. இவ்வாறு வலகப்படுத்து 
தலில்‌ மிக்க கவனம செலுத்து கல்‌ வேண்டும்‌. மேல்‌ 
நாட்டுப்‌ பதிப்பாளர்கள்‌ மேற்கொண்டுள்ள முறை நமக்கு 
மிகவும்‌ பயன்படுவ தாகும்‌. ஷேக்ஸ்பியரைக்‌ குறித்தும, 
சாஸரைக்‌ குறித்தும்‌ இவர்கள்‌ மூலபாடகைத கிரண 
யிப்பதற்குக்‌ கையெழுத்துப்‌ பிரதிகள்‌ முதலியவற்றை 
வகைப்படுத்தப்‌ பயனபடுத்தியளள முறையே இங்கு 
நான்‌ கருதுவது. இரண்டொரு நூல்களை உதாரணமாகக்‌ 
குறிப்பிடலாம்‌. ஷேக்ஸ்பியர்‌ பதிப்புப்‌ பற்றி ஜானஸன்‌ 
எழுதியுள்ள முகவுரை ஈன்கு கற்றுத்‌ தெளிதற்குரியது. 
இதுபோலவே கிரெக்‌ ( Ww. Ww. Greg ) என்னும ஆசிரியா்‌ 
இயற்றியுள்ள The Calculus of Variants எனற 
தாலும்‌ நமது முயற்சிக்குப்‌ பெரிதும்‌ பயன்‌ படுவகதுாகும. 
நமது நாட்டிலும்‌ மகாபார தப்‌ பதிப்புப்‌ பற்றி ஆசிரியர்‌ 
வி. எஸ்‌. ஸுக்காங்கர்‌ எழுதிய முன்னுரை நமக்கு ஒரு 
சிறந்த வழிகாட்டி. சமிபத்தில்‌ பர்தருஹரியின சதக 
குரயம்‌ சுமார்‌ 800 பிர இகளுக்கு மேல்‌ ஒபபிட்டு நோக்கிப்‌ 
ப.இப்பிக்கப்‌ பட்டுளளமை நம்மிற்‌ பலரும அறிந்‌ திருக்க 
லாம்‌. இப்‌ பதிப்பு முறையும்‌ நமக்கு ஒருவாறு பயண்‌ 
படக்‌ கூடியதே. 

பின்பு, ஏட்டுப்‌ பாடங்கள்‌ பரிசோதிக்கப்‌ படுதல்‌ 
வேண்டும்‌. இவ்வாறு பரிசோதிப்பதற்கு ஏடுகளை 
வாசிப்பதில்‌ தக்க பயிற்தியுடையவர்களே உரியர்‌. 
பயிற்சியற்றவர்கள்‌ ஏடு வாசிப்பதால்‌ பெரும்‌ 
பிழைகள்‌ ேநேரிடு தல்‌ கூடும. பயிற்சி என்ற அள 
வில்‌. ஏடுகளைச்‌ செய்யுளோசை, பொருள்‌ முதலியவற 
றைக்‌ கவனியாதபடி வாசித்தல்‌ மட்டும்‌ அன்று, அது 
போதுமான அல்ல. செய்யுளிலக்கணம்‌ முதலியவற்றிலும்‌ 
தக்க பயிற்சியுடையாரே இதற்கு உதவக்‌ கூடியவர்கள்‌, 
இ,கத்‌தகு.தியுள்ள ஒருசிலர்‌ ஏடுகளை வைத்துக்‌ கொண்டு 
பாடபேதங்ககை யெல்லாம்‌ குறித்துக்‌ தொகுத்தல்‌ அவ 
சியமாகும்‌. இப்பாட பேதங்களும்‌ இன்ன இனண பிரதி 
களில்‌ உள்ளன என்று பிரதிகளின்‌ பெயர்களுடன 
குறிச்சப்படு தல்‌ வேண்டும்‌. 


30 


பாட பேதங்கள்‌ அனைத்தையும்‌, இடைசசெருகல்கள்‌ ' 
அனை த்தையும்‌ காம்‌ ஆராய்ச்சிப்‌ பதிப்பில்‌ கொடுத்து 
விடுவது அவசியமாகும்‌. நாம்‌ மேற்கொள்ள வேண்டும்‌ 
பாடங்கள்‌ ரவை என்பதைக்‌ இட்டமாக வரையறுது 
துணர்தல்‌ வேண்டும்‌. பிற பாடங்களையும்‌, அவைபற்றிய 
விவரணங்களையும்‌, ஆராயசசிகளையும்‌ ஆராய்ச்சிக்‌ 
குறிப்பு என்ற தனிப்‌ பகுதியில்‌ சேர்த்து விடுதல்‌ 
வேண்டும்‌. இப்போது அச்சில்‌ வழங்கும செய்யுட்கள்‌ 
பிரதிகளின்‌ உதவியாலும்‌, பிற வகை ஆராய்சசியாலும்‌ 
இடைச்செருகல்‌ என உணரப்படுமாயின்‌, அவற்றை 
உரிய இடங்களில்‌ அடிக்குறிப்பாகக்‌ கொடுத்து விடுதல்‌ 
நலம்‌. அ.திகப்படியாயுள்ள ஏனைச்‌ செய்யுட்களும்‌, பாட 
பேதங்களும்‌, ஆராய்ச்சிக்‌ குறிப்புக்களும்‌ ஒவ்வொரு 
காண்டத்திற்கும்‌ இறுதியிலே ஒருசேரக்‌ கொடுத்து 
விடலாம்‌ என்று தோன்றுகிறது. எனவே, நூற்பகுதி 
ஒன்று, ஆராய்ச்சிக்‌ குறிப்புப்‌ பகுதி ஒன்று என 
இரண்டு பகுதிகள்‌ இப்பதிப்பில்‌ அமைக்கலாம்‌ என்று 
கருதப்படுறெது. 


ஒரு விஷயம்‌ நாம்‌ மனங்கொள்ளு தற்‌ குரியது. கம்பன்‌ 
மேற்கொண்ட பாடம்‌ ஒன்றேயாக த்தான்‌ இருக்கக்கூடும்‌. 
அவனது இராமாயண மூலப்பிரதியும்‌ ஒன்றேயாக த்‌ 
தான்‌ இருத்தல்‌ கூடும்‌. அதனினின்னும்‌ பிறந்தனவே 
இமிழ்‌ நாட்டிலுள்ள ஏனைப்பிர,திகள்‌ அனைத்தும்‌. ஆகவே 
அவனது மூலபாடத்ை நிச்சயிப்பதுதான்‌ நமது 
பெருமுயற்சி. இதை விடுத்துச்‌ “சிறந்த! பாட தகைக 
காணுவோம்‌ என்று முயலுதல்‌ அறிஞர்கள்‌ சிலருக்கு 
உகந்ததாயிருப்பினும்‌, கம்பன து உண்மையான பாடத்‌ 
தைக்‌ காணுவதாகாது. ஆனால்‌, பல இடங்களில்‌ சிறந்த 
பாடமும்‌ மூலபாடமும்‌ ஒன்றாகவே அமைதலும்‌ கூடும்‌. 
இங்கே கூறும்‌ முயற்சியைக்‌ கடைபோக முற்றுவித்தல்‌ 
மிக அருமையாயிருப்பினும்‌ அதுவே செய்யத்தக்கது. 
அதுவே கம்பனை நமக்கு உள்ளபடி உணர்த்துவது. 
இப்‌ பணியைச்‌ செய்து முடித்தற்கு அருமை எனறு 
கருதி நாம்‌ கைவிடுதல்‌ தகாது. வள்ளுவர்‌, ... 

அருமை யுடைத்தென்று அசாவாமை வேண்டும்‌ 

பெருமை முயற்சி தரும்‌ 


51 


என்றனர்‌. அவரது பொன்மொழியே நமக்கு வழிகாட்டி 
யாக அமைதல்‌ வேண்டும்‌. 

மற்‌ கூறியபடி தெரிந்த உண்ழையான மூல 
பாடத்தை நூற்‌ பகுதியில்‌ அமைத்‌,தலோடு, இப்பகு தியி 
லுள்ள செய்யுட்களை ஓசை கெடா தபடி சந்தி பிரித்தலும, 
பொருள்‌ விளக்கத்திற்கு வேண்டும்‌ குறியீடுகளை அமைத்‌ 
தலும்‌ இப்ப இப்பில்‌ ஈரம்‌ கையாளவேண்டும்‌ முறைகளுள்‌ 
சிலவாகும. மேலும்‌, நூற்‌ பகுதியின்‌ அடிக்‌ குறிப்பில்‌ 
பட்சாந்‌ சரமாகக்‌ கொள்ளக்கூடிய பாட பேதங்களுள்‌ முக்‌ 
கியமானவற்றைக்‌ கொடுத்துவிடுவதும்‌ பயன்படுவதாக 
லாம்‌. மிக இன்றியமையாத தான குறிப்புரையும்‌ அடிக்‌ 
குறிப்பாகச்‌ சேர்க்க எண்ணியுள்ளோம்‌. 

ஒவ்வொரு காண்டத்தின்‌ முன்பும்‌, கம்பன அமைக்‌ 
துள்ளவாறு நயம்‌ தோன்ற எழுதிய கதைச்‌ சுருக்கமும்‌, 
ஒவ்வொருபடல த.தினமுன் பும்‌ ௮ப்படல,க்‌.இற்குரியக)ைதச 
சுருக்கமும்‌, படலப்‌ பொருளின்‌ விவரணமும்‌ சேர்ப்பது 
வாசகர்களுக்குப்‌ பயன்படலாம்‌ என்று கோன்றுகிறது. 
அன்றியும்‌, ஒவ்வொரு படலத்திலும்‌ உரிய இடங்களில்‌ 
கலைப்புக்கள்‌ கொடுத்துக்‌ கக்‌ தொடர்ச்சியை எளி 
தில்‌ அறிந்து கொள்ளுமாறு செய்தலும்‌ அவசியமாம்‌. 
இங்குச்‌ கூறிய அம்சங்களெல்லாம்‌, பாட பேத ஆராய்சி 
செய்யும்‌ அறிஞர்களைக்‌ கறுதியல்ல, பொதுமககளுக 
கும்‌ இப்பதிப்புச்‌ சிறிதளவேனும்‌ பயன்படு தல்வேண்டும்‌ 
என்னு கருதியே இவற்றை அமைக்கக்‌ கருதியுளளோம்‌. 

ஆராய்ச்சிக்‌ குறிப்புப்‌ பகு இக்குப்‌ பின்பு அனுப்ப 
பகுதி ஒன்று அமைக்கப்படும்‌. அதில்‌, அபிதான 
விளக்கம்‌, செய்யுள்‌ முதற்குறிப்பு முதலிய அகராதிகள்‌ 
சேர்ச்கப்படுவதரம்‌. இறுதியாக, வால்மீகி கூறியுள்ளபடி 
இராமாயணக்‌ கதைச்‌ சுருக்கமும்‌ காணப்படும்‌. 

இப்பதிப்பிற்குப்‌ பூர்வாங்கமாக ஒரு விரிந்த முன 
னுரை அமைக்கவேண்டுவது மிகவும்‌ இன்றியமையாத 
தாம்‌. அதில்‌, இப்ப இப்பிற்கு உதவிய எட்டுப்‌ பிர இகளின்‌ 
விவரங்கள்‌, எட்டுப்‌ பிரதிகளின்‌ இனப்‌ பாகுபாடுகள்‌, 
ஏட்டுப்‌ பிரதிகளின்‌ வகைகளில்‌ ஒன்றற்கொன்றுள்ள 
தொடர்பு, முற்பதிப்புக்களின்‌ விவரங்கள்‌, மூலபாட த 


22 


தைக்‌ கண்டுபிடி த்தற்குக்க கையாண்ட மு, றகள்‌, கதை 
வேறுபாடுகளின்‌ விவரங்கள்‌, வரலாறுகள்‌, மிகைச செய்‌ 
யுட்கள்‌, சில பிரதிகளில்‌ காணாதொழிந்த செய்யுட்கள்‌, 
பாட ஆராய்ச சியி லுளள இடையூணுகள்‌, அ று 
கல்களின்‌ விசாரணை, உத்தேச பாடங்கள : இவை முத 
லிய பொருள்கள்‌ பற்றி விரிவாக ஆரகப்செஷம்‌ 
எண்ணியுள்ளேன்‌. 


இப்பதிப்போடு கம்பனைப்பற்றிய ஆராயசசி முடிந்து 
விட்டது என்று கருதுதல்‌ தவறு, எத்தனையோ வகை 
களில்‌ காம்‌ ஆராய்ச்சி செய்தல்‌ வேண்டும்‌, ஒரு சில 
வற்றை இங்கே குறிப்பிடுகிறேன்‌? 


கம்பன்‌ பயன்படுத்திய மூலநூல்கள்‌ 
கம்பன்‌ கண்ட தமிழுலகம்‌ 

கம்பன்‌ கண்ட தமிழ்மொழி 

கம்பன்‌ கண்ட இலக்கியம்‌ 

கம்பன்‌ கண்ட அறிவுலக 

கம்பனது கவித்துவம்‌. 

கம்பனது சிற்பத்‌ திறம்‌ 

கம்பனது பரத்திர அமைப்பு 

ஒப்பு நோக்கு ஆராய்ச்சி 

மேற்கோளோடு கூடிய நூற்பொருள்‌ அகராதி 
சொல்‌ - தொடர்‌ முதலியவற்றின்‌ அகராதி 
கம்பன்‌ அகராதி 

கம்பனைக்‌ கற்க உதவும்‌ துணை நூல்கள்‌ 
இதிகாசங்களின்‌ இயல்புகள்‌ 


இவைகள்‌ பற்றித்‌ தனித்தனி மூலநூல்கள்‌ இயற்றப்‌ 
படுதல்‌ வேண்டும்‌. 


முடிவுரை 


இவைகளெல்லாம்‌ விரைவில்‌ செய்யனேண்டுவனவே 
யாயினும்‌, இவற்றிற்கு அடிப்படையாயுள்ள ஆராய்ச்சிப்‌ 
பதிப்பே இப்போது நாம்‌ மேற்கொண்டுள்ள செயலா 
கும்‌. தமிழ்‌ மக்களது: பண்பாட்டின்‌ உச்ச நிலையை 
அறிவதற்கு, இவ்‌ அரிய காப்பியம்‌ பெரிதும்‌ பயன்‌ 
படுவது. தமிழ்க்‌ கவிததுவத தின பேரெல்லையை உணர்‌ 
வதற்குத தக்க கருவியாயுள்ளது இப்‌ பேரிலககியம்‌, 
தமிழ்‌ இலக்கியத்தின்‌ சிகரமாய்‌ அமைந்துள்ளது இப்‌ 
பேரிதிகாசம்‌, தமிழ்மொழியின்‌ வளத்தையும்‌ அதன்‌ 
பெருமையையும்‌ உணர்த்து நாம்‌ இன்றும்‌ கையாள 
குற்குரிய மூலநிதியைத்‌ தருவது இவ்‌ உலகு புகழ்‌ பெருங்‌ 
காப்பியம்‌. இவ்வாறெல்லாம்‌ பயன்பட வேண்டுமாயின்‌, 
மேற்கூறியபடி அமைந்த ஆராய்ச்சிப்‌ பதிப்பு இன்றி 
யமையாதது. இதனை இனிது நிறைவேறும்படி. செய்ய 
வேண்டுவது தமிழ்மக்களது கடமை, 


இப்‌ பதிப்பிற்கு வேண்டும்‌ அரிய பணிகலாயெல்லாம்‌ 
காரைக்குடி, கம்பன்‌ கழகம்‌ மேற்கொண்டுள்ளது. இக்‌ 
கழகத்திற்கும்‌ என்‌ போன்ற அன்பர்களுக்கும்‌ ஓர்‌ 
இனிய தொடர்பினை ஏற்படுத்தி, அனைவரும்‌ ஒருங்கே 
மூயன்று செய்யவேண்டும்‌ இவ்‌ அரிய காரியத்தில்‌ 
பெரிதும்‌ ஈடுபட்டு வருபவர்‌, தேசபக்த சிரோமணியும்‌ 
கம்பன புகழ்பாடிக்‌ கன்னித்‌ தமிழ்‌ வளர்க்கும்‌ அறிஞரு 
மாகிய எனது நண்பர்‌ இரு. சா. கணேசன்‌ அவர்கள்‌. 
அவர்களும்‌ கம்பன்‌ கழகமும்‌ முன்னிற்கும்பொழுது இவ்‌ 
ஆராய்ச்சிப்‌ பதிப்பு இனிது நிறைவேறும்‌ என்பதில்‌ 
சிறிதேனும்‌ ஐயமுண்டா ? 


இறைவன்‌ திருவருள்‌ முன்னிற்க! 


கடட கை 


